தாயகத்தின்‌ உண்மை நிகழ்வுகளை தாங்கிவரும்‌ பத்திரிகை 10-06-1994 


சிநலங்கா பாதுகாப்புப்‌ படை 
கள்‌ வைகாசி 26, 27ம்‌ திகதிக 
ளில்‌ குடாநாடெங்கும்‌ மக்கள்‌ 
குடியிருப்புகளை நோக்கி, பீரங்‌ 
கித்‌ தாக்குதல்களையும்‌ செல்‌ 
தாக்குதல்களையும்‌ விமானக்கு 
ண்டு வீச்சுக்களையும்‌ நடாத்தி 
யுள்ளன. சர்வதேச யுத்த விதி 
களுக்கு முரணான வகையில்‌, 
"மக்கள்‌ மேல்‌: முற்றுகை யுத்தம்‌” 
நடாத்தி “இனஅழிப்பு செய்து 
வரும்‌ சிறீலங்கா அரசாங்கம்‌ தற்‌ 
போது எவ்வித தயக்கமுமின்றி 
யுத்தக்‌ குற்றச்‌ செயல்களில்‌ பகி 
ரங்கமாக ஈடுபட்டு வருகின்றது. 


பொன்னாலை, காரைநகர்‌, 
வடமராட்சி கிழக்கு கரையோரப்‌ 
பகுதிகளில்‌ சிறீலங்காக்‌ கடற்ப 
டையினர்‌ தொடர்ச்சியான எறி 
கணைத்‌ தாக்குதல்களை மேற்‌ 
கொண்டுள்ளனர்‌. அதேவேளை 
புக்காரா விமானங்கள்‌ குண்டு 
களை வீசியதாகவும்‌ கெலிகளில்‌ 
இருந்து கண்மூடித்தனமாக மக்‌ 
கள்‌ குடியிருப்புக்கள்‌ மீது ரவை 
கள்‌ தீர்க்கப்பட்டன எனவும்‌ 
செய்திகள்‌ தெரிவிக்கின்றன. 
இதற்கிடை வைகாசி 21 இல்‌ 
கோப்பாய்‌ வடக்கே இடம்பெற்ற 
குண்டுவீச்சினால்‌ மூன்று 
பொதுமக்கள்‌ கொல்லப்பட்டு 


"கிழக்கில்‌ பெரும்பகுதி 
புலிகளின்‌ கட்டுப்பாட்டில்‌" 


ட்‌ யூ.எல்‌.முகையதீன்‌ முஸ்லீம்‌ காங்கிரஸ்‌ எம்‌.பி. 


n 
"தினேைலையில்‌ 50 
தமும்‌ அம்பாறைப்‌ பிரதேசத்‌ 


தில்‌ 20 வீதமும்‌ புலிகளின்‌ கட்‌ 
டுப்பாட்டில்‌ உள்ளது. மட்டக்க 
எப்பில்‌ 40 வீதத்திற்கு மேற்பட்ட 
பகுதி அவர்களிடமே உள்ளது. 
இந்நிலையில்‌ சிறீலங்கா அர 
சாங்கம்‌; இனப்பிரச்சினைக்கு 
அரசியல்‌ தீர்வு முன்வைக்கப்ப 


டுவது அவசியமானது. சிநீலங்‌ 
காப்‌ பாராளூமன்றத்தில்‌ எனது 
கன்னிப்‌ பேச்சில்‌ தமிழர்களின்‌ 


பிரச்சினை தீர்க்கப்பட்டாலே 
முஸ்லீம்களின்‌ பிரச்சினை தீரும்‌ 
என்பதையும்‌, யுத்தத்தை தீர்‌ 


வாக முன்வைக்காமல்‌ அரசியல்‌ 
தீர்வையே முன்வைக்க வேண்‌ 
தொடர்ச்சி 35ம்‌ பக்கம்‌ .... 


தங்கு நிலையற்‌ 


அத்திவாரத்தை 


"எமது தன்னாட்சி உரி 
மைப்‌ போராட்டம்‌ தமிழீழத்‌ 
தனியரசை நிறுவும்‌ இலட்சி 
யத்தைக்‌ கொண்டது. இந்தத்‌ 
தனியரசை நிர்மாணிப்பதற்கு 
ஒரு தன்னிறைவான பொருண்‌ 
மியக்‌ கட்டமைப்பு அவசியம்‌ 
எனவேதான்‌; அரசியல்‌ விடு 
தலை என்ற எமது குறிக்‌ 
கோளுடன்‌ பொருளாதார 
விடுதலையும்‌ ஒன்றிணைந்து 
நிற்கிறது. நாம்‌ நிர்மாணிக்கப்‌ 
போகும்‌ நாடு, தங்குநிலையற்‌ 
றதாக, தன்காலில்‌ தரித்து 
நின்று வளர்ச்சி பெறக்கூடிய 
தாக அமையப்‌ பெறவேண்டும்‌. 


அதற்கான அத்திவாரத்தை 
நாம்‌ இப்பொழுதிருந்தே கட்‌ 
டியெழுப்ப வேண்டும்‌” இவ்‌ 


வாறு கடந்த மாதம்‌ “வேளாண்‌ 
மன்னர்‌' விருதுகளை வழங்கும்‌ 
வைபவத்தில்‌ உரையாற்றிய 
தேசியத்‌ தலைவர்‌ திரு. வே. 
பிரபாகரன்‌ தெரிவித்தார்‌. 


தமிழீழ பொருண்மிய மேம்பாட்டு 
நிறுவனம்‌ ஒழுங்கு செய்த இந்‌ 
நிகழ்ச்சிக்கு அந்நிறுவனத்தின்‌ 
பொறுப்பாளர்‌ திரு. ரவி 


௭ 


தலைமை தாங்கினார்‌. இவ்‌ 
விழாவில்‌ தமிழீழப்‌ பொருண்மிய 
மேம்பாட்டு நிறுவனத்தைச்‌ 


சேர்ந்த ஏனைய பொறுப்பாளர்‌ 
களும்‌, பணியாளர்களும்‌ கலந்து 
கொண்டனர்‌. 


இவ்‌ வைபவத்தில்‌ 
தேசியத்‌ தலைவர்‌ பிரபாகரன்‌ 
ஆற்றிய உரையின்‌ முழு விபரம்‌ 
வருமாறு : 
எமது விடுதலைப்போராட்ட 
வரலாற்றில்‌ காலத்திற்குக்‌ 
காலம்‌, நாம்‌ பெரும்‌ நெருக்கடி 
களையும்‌, சவால்களையும்‌ எதிர்‌ 
கொண்டு வருகிறோம்‌. பெரும்‌ 
துன்ப துயரங்களுக்கு முகம்‌ 
கொடுத்து வருகிறோம்‌. எமது 
மக்களின்‌ உறுதிப்பாட்டை 
உடைத்துவிடவேண்டும்‌ என்ற 
ஓரே நோக்கில்‌, சிங்களப்‌ 
பேரினவாதம்‌, எமது மக்கள்‌ 
மீது, எண்ணற்ற கொடுமைகளை 
இழைத்து வருகிறது; பெரும்‌ 
அநீதிகளைப்‌ புரிந்து வருகிறது. 


இந்தக்‌ கொடூரமான அடக்கு 
முறைகளை எல்லாம்‌, மிகவும்‌ 
துணிவுடனும்‌, தளராத உறுதியு 


டனும்‌, 


3 


ஏழு வீடுகள்‌ சேதமடைந்ததாக 
மற்றொரு செய்தியொன்று கூறு 
கிறது. ர 

குடத்தனை, நாகர்கோயில்‌ பகு 


திகளில்‌ வைகாசி 25ம்‌ திகதி 
மாலை 6 மணி முதல்‌ இரவு 9 


மணிவரை, இரு புக்காரா 
தரைத்‌ தாக்குதல்‌ விமானங்க 
ளும்‌ இரு உலங்குவானூர்திக 
ளும்‌ கலிபர்‌ 'குண்டுவீச்சுத்‌ தாக்‌ 
குதல்களை தொடர்ச்சியாக மேற்‌ 
கொண்டன என யாழ்ப்பாணச்‌ 
செய்திகள்‌ கூறுகின்றன. 


1. சுதந்திரத்தைத்‌ தேடி - மேஜர்‌ யாழிசை 
2. சமாதானம்‌ ஏன்‌ பிறக்கவில்லை 
3. சிறுகதை - சிறுபிள்ளை வேளாண்மை 
4. சீனாவின்‌ ஆயுத வர்த்தகம்‌: தென்னாசிய... 
5. தமிழீழ அரசும்‌ அதன்‌ நிறுவனங்களும்‌ 
(அண்மையில்‌ தமிழீழம்‌ சென்று திரும்பிய ஒருவரின்‌ நேரடி அனுபவங்கள்‌) 
6. பெரும்‌ எடுப்பிலான படைக்கலக்‌ கொள்வனவு 
7. எந்த ஓர்‌ விடுதலைப்‌ போராட்டமும்‌ 
வெல்லுமென நிரூபித்த மண்டேலா 


டநட மீறு தாக்குதிகள்‌ 998/1 


அன்பளீப்ப] 40P 


வசாவிளானில்‌ 
இராணுவத்தினர்‌ பலி 
வசாவிளானுக்கு மேற்கே சிறீ 
லங்கா பாதுகாப்பு முன்னரங்க 
தொடர்ச்சி 15ம்‌ பக்கம்‌ .... 


ஐரோப்பிய பாராளுமன்ற அறிக்கையை 
மாற்றி அமைப்பதற்கு என்னாலான முயற்சி செய்வேன்‌ 


ப 


ப்‌ ண்மையில்‌ வெளியிடப்பட்‌ 
ட ஐரோப்பிய பாராளுமன்ற 
அறிக்கை பற்றி புதிய ஐரோப்பிய 
பாராளுமன்றத்தில்‌ எடுத்துக்‌ 
கூறி, அதனை மாற்றியமைத்து 
தமிழர்களுக்கு நியாயம்‌ கிடைக்‌ 
கக்‌ கூடியதான அறிக்கை 
ஒன்றை வெளியிட என்னாலான 
முயற்சிகளை மேற்கொள்வேன்‌” 


இவ்வாறு ஐரோப்பிய பாராளு 
மன்றத்தில்‌ சிநீலங்காப்‌ பிரிவுக்‌ 
குத்‌ தலைவியாக உள்ளவரும்‌ 
அண்மையில்‌ சிறீலங்காவுக்கு 
உத்தியோக பூர்வ விஜயம்‌ 
ஒன்றை மேற்கொண்டு இலண்‌ 
டன்‌ திரும்பியவருமான திருமதி 
அனிதா பொலக்‌, இலண்டன்‌ 
வெம்பிளி தெற்குத்‌ தொகுதியில்‌ 


வைத்து தமிழ்‌ மக்களுக்கு வாக்‌ 
குறுதி அளித்தார்‌. 


“கடந்த பங்குனி மாதமளவில்‌ 
சிறீலங்காவின்‌ தூதுக்குழு 
வொன்று, பிரஸல்ஸ்‌ வந்து 
ஐரோப்பிய பாராளுமன்றத்தைச்‌ 
சேர்ந்த உறுப்பினர்களுக்கு ஒரு 
பக்கச்‌ சார்பான விளக்கங்க 
ளைக்‌ கொடுத்து விட்டுச்‌ சென்‌ 
றதன்‌ பின்பே, இவ்வறிக்கை 
தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்‌ 
டுள்ளது. ஆயினும்‌ இதனைப்‌ 
பற்றிய விவாதமோ அல்லது 
ஆய்வுகளோ ஐரோப்பிய பாரா 
ளூமன்றத்தில்‌ நடத்தப்படாமல்‌ 
அவசரம்‌ அவசரமாக இது 
வெளியிடப்பட்டுள்ளதாக அறிகி 
றேன்‌. இது சட்ட மூலமோ அல்‌ 
லது சட்டமோ அல்ல. ஆயினும்‌ 


இதனை சில நாடுகளோ அல்‌ 
லது ஆட்களோ தாம்‌ எடுக்கும்‌ 
முடிவுகளுக்கு ஆதாரமாக காட்‌ 
டக்கூடிய சந்தர்ப்பம்‌ உள்ளது. 
எனவே புதிய பாராளுமன்றத்தில்‌ 
இவ்வறிக்கையை மாற்றியமைப்‌ 
பதற்கான என்னாலான முயற்சி 
களைச்‌ செய்வேன்‌” என திரு 
மதி அனிதா பொலக்‌ கூறினார்‌. 


அத்துடன்‌ ஐரோப்பாவின்‌ பல்‌ 
வேறு நாடுகளிலும்‌ பரந்துவாழும்‌ 
தமிழர்கள்‌, தமது ஐரோப்பா 
பாராளுமன்ற  உறுப்பினர்களிட 
மும்‌ இவ்வறிக்கை பற்றிய தங்‌ 
கள்‌ கருத்துக்களை எடுத்துக்‌ 
கூறி, அதனை மாற்றியமைக்கு 
மாறு வேண்டுகோள்‌ விடுப்பது 
நல்லது எனவும்‌ கருத்து வெளி 
யிட்டுள்ளார்‌. ஜு 


தனி அரசொன்றிற்கான 
கட்டி எழுப்பவேண்டும்‌! 


யில்‌ எமது மக்கள்‌ எதிர்‌ 
கொண்டு வந்திருக்கிறார்கள்‌. 

மக்கள்‌ தாங்கொணா சுமையை 
சுமத்தியுள்ள பொருண்மிய தடைகள்‌ 
கடந்த நான்கு ஆண்டுகளாக 
தமிழீழ தேசம்‌ மீது, ஒரு திட்ட 
மிட்ட பொருண்மிய தடையை 
சிங்கள அரசு திணித்துவருகி 
றது. தமிழீழ மக்களின்‌ பொருண்‌ 
மிய வாழ்வைச்‌ சிதைத்து அவர்‌ 
களது, நாளாந்த சீவியத்தை சீர்‌ 
குலைக்கும்‌ நோக்கில்‌ இத்த 
டைகள்‌ விதிக்கப்பட்டன. தமி 
ழினம்‌, தனதுகாலில்‌, தனித்து 
வாழமுடியாது; சிங்கள தேசத்‌ 
தில்‌ தங்கி வாழவேண்டும்‌, 
என்ற நிலையை உருவாக்கி, 
தமிழரின்‌ தன்னாட்சிப்‌ போராட்‌ 
டத்திற்கு சாவுமணி அடிக்கும்‌ 
நோக்கிலும்‌ இந்தப்‌ பொருண்மி 
யப்‌ போர்‌ தொடுக்கப்பட்டது. 


இந்தப்‌ பொருண்மியத்தடை 
எமது மக்களின்‌ வாழ்வு நிலை 
யில்‌ என்றுமில்லாத பெரும்‌ 
பாதிப்பை ஏற்படுத்தியது என்பது 
உண்மை. போர்‌ அனர்த்தங்க 
ளுடன்‌, பொருண்மிய அழுத்தங்‌ 


யிழ்‌ 


கடட 


me 


களுமாக, எமது மக்கள்‌ தாங்‌ 
கொணாச்‌ சுமைகளை தாங்கி 
நிற்க நிர்ப்பந்திக்கப்பட்டனர்‌. 
எனினும்‌ இந்தப்‌ பெரும்‌ ளூ 
வின்‌ விளைவாக, எமது மக்கள்‌ 
மத்தியில்‌ ஒரு புதிய விழிப்புணர்‌ 
வும்‌ ஏற்படத்‌ தவறவில்லை. 
தடைகளால்‌ விளைந்த பாதிப்‌ 
பும்‌, அதனால்‌ எழுந்த பற்றாக்‌ 
குறையும்‌, அந்தப்‌ பற்றாக்குறை 


யால்‌ பிறந்த தேவைகளுமாக, 


ஓட்டுமொத்தத்தில்‌ சுயசார்புப்‌ 
பொருளாதாரத்தின்‌ அவசியத்‌ 
தையும்‌, முக்கியத்துவத்தையும்‌ 


எமது மக்களூக்கு நன்கு உணர்த்‌ 
தியது. அந்நியனின்‌ அழுத்தங்‌ 
களுக்கு அடிபணிந்து போகாது, 
எமது மண்ணில்‌, எமது மண்‌ 


தொடர்சசி ரம்‌ பக்கம்‌ .... 


பொலிசாரும்‌ சிங்களவரும்‌ சேர்ந்து 
முஸ்லீம்களின்‌ வள்ளங்களை எரித்தனர்‌ 


பெண்ணாத்தி வில்லில்‌ உள்ள 
காரைதீவு முஸ்லீம்‌ மீனவர்களுக்‌ 
குச்‌ சொந்தமான சுமார்‌ 2 கோடி 


ரூபா பெறுமதியான மீன்வாடி 
கள்‌, வள்ளங்கள்‌, வலைகள்‌, 
போட்‌ மோட்டர்கள்‌ மற்றும்‌ 


மீன்பிடி உபகரணங்கள்‌ ஆகியன 
சிறீலங்காப்‌ பொலிசாராலும்‌ சிங்‌ 
களவர்களாலும்‌ அண்மையில்‌ 
எரித்து நாசமாக்கப்பட்டுள்ளன. 


இவ்வள்ளங்கள்‌ எரிக்கப்பட்ட 
இடத்தில்‌ இருந்து பத்து யார்‌ 
தூரத்திலேயே பொலிஸ்‌ நிலை 
யம்‌ உள்ளது. கசன்‌ மரிக்கார்‌ 


ப்ப 


EE NS 


காலிதீன்‌ என்பவர்‌ சிங்களவர்‌ 
களும்‌, பொலிசாரும்‌ சேர்ந்தே 
இந்த தீவைப்புக்களை நடாத்‌ 
தியதை தன்‌ கண்ணால்‌ கண்ட 
தாகச்‌ சாட்சியம்‌ கூறியுள்ளார்‌. 


இப்பிரதேசத்தில்‌ 575 முஸ்லீம்‌ 
குடும்பங்களும்‌ 75 சிங்களக்‌ 
குடும்பங்களும்‌ வசித்து வருகின்‌ 
றன. ஆயினும்‌ சிங்களப்‌ பொலி 
சார்‌ காலை 6 மணிமுதல்‌ 
மாலை 6 மணிவரை மட்டுமே 
முஸ்லீம்களை மீன்பிடிக்க அனு 


தொடரசசி 15ம்‌ பககம்‌ ... 


“தாயதம்‌. 


கணத்தில்‌ 


2 


10- 6 - 1994 


1 திர்வரும்‌ ஆனி 11ம்‌ திகதியுடன்‌, 
பெளத்த பேரினவாத அரசாங்கம்‌ தமிழீழ மண்மீதும்‌, மக்கள்‌ மீதும்‌ 
இரண்டாவது கட்ட ஆக்கிரமிப்பு யுத்தத்தைத்‌ தொடங்கி நான்கு 
ஆண்டுகள்‌ பூர்த்தியாகின்றது. 


சிறீலங்காவின்‌ சிங்கள 


இந்த யுத்தத்தைத்‌ தொடங்குகையில்‌ *தமிழீழ விடுதலைப்புலிகளை 
ஆயுத பலாத்காரத்தால்‌ ஒடுக்குதல்‌, தமிழீழ மக்களை முற்று 
கைக்கு உள்ளாக்குவதன்‌ மூலம்‌ அவர்களது போராட்ட மனவுறுதி 
யைச்‌ சீர்குலைத்து அடிபணிய வைப்பது' எனும்‌ இரண்டு இராணுவ 
நோக்கங்களைச்‌ சிறீலங்கா கொண்டிருந்தது. ஆயினும்‌ இந்த 
இரண்டு இராணுவத்‌ தந்திரோபாயங்களும்‌ விடுதலைப்‌ புலிகளால்‌ 
முறியடிக்கப்பட்டதும்‌ அல்லாமல்‌ விடுதலைப்‌ புலிகளின்‌ கட்டுப்‌ 
பாட்டுப்‌ பிரதேசம்‌ எனப்படும்‌ மீட்கப்பட்ட பிரதேசங்களில்‌ தமிழீழ 
மக்களின்‌ இறைமையை விடுதலைப்‌ புலிகள்‌ உறுதிப்படுத்திக்‌ 
கொண்டனர்‌. இலங்கைத்‌ தீவின்‌ தமிழர்‌ தாயகமான வடக்கிலும்‌ 
கிழக்கிலும்‌ பெரும்பாலான பகுதி புலிகளின்‌ கட்டுப்பாட்டில்‌ உள்‌ 
ளது என்பதை உலகறியும்‌. இப்பிரதேசங்களில்‌ சர்வதேச வழ 
மைக்கு ஏற்ப “தமிழீழ அரசு நோக்கிய அரசை” (Defacto Governm- 
ent of Tamil Eelam) விடுதலைப்‌ புலிகள்‌ உருவாக்கி பரிபாலித்து 
வருகின்றனர்‌. சட்டவாக்கம்‌, சட்ட அமுலாக்கம்‌, நிர்வாகம்‌ 
என்கிற மொன்டிஸ்‌ கியூவின்‌ வலுவேறாக்கங்களை தமிழீழத்‌ தேசிய 
அரசில்‌ தெளிவாகக்‌ காணக்கூடிய வகையில்‌, தமிழீழக்‌ காவல்‌ 
துறை, தமிழீழ நீதித்துறை, தமிழீழ நிர்வாகம்‌ என்பன செயற்பட்டு 
வருகிறன. 


தமிழீழ அரசும்‌ அதன்‌ இறைமையும்‌ தெளிவாக வெளிப்படத்‌ 
தொடங்கியதும்‌ அதனை அழிப்பதற்கான வழிமுறைகளில்‌ ஆக்கிர 
மிப்பாளரான சிறீலங்கா அரசாங்கம்‌ செயற்பட்டு வருகிறது. இதுவே 
1991 ஆவணி முதல்‌ அமுலாக்கப்படும்‌ மக்கள்‌ மீதான பொருளா 
தாரத்‌ தடை, தொடர்ச்சியாக சிறீலங்கா தொடுத்துவரும்‌ மக்கள்‌ 
மீதான வான்வழி -கடல்வழி தாக்குதல்கள்‌, இராணுவ முற்றுகை 
கள்‌, தரைநகர்வு முயற்சிகள்‌ போன்ற இனஅழிப்புச்‌ செயற்பாடுக 
ளாக வெளிப்பட்டு வருகிறது. இவற்றை தமிழீழ தேசிய பாதுகாப்‌ 
புக்கு பொறுப்பான இராணுவமாகிய விடுதலைப்‌ புலிகள்‌, தமது 
கெரில்லாத்‌ தாக்குதல்கள்‌ -மரபுவழிச்‌ சண்டைகள்‌ மூலம்‌ தடுத்து 
நிறுத்தி வருகின்றனர்‌. 


1972 இல்‌ அரசற்ற நாட்டினமாக்கப்பட்ட தமிழீழ மக்கள்‌ ஆக்கிரமிப்‌ 
பாளர்களிடம்‌ இருந்து தம்மை விடுவிப்பதற்கு, சர்வதேச சமூகத்‌ 
தால்‌ ஏற்றுக்கொள்ளப்பட்ட மேற்சொன்ன வழிமுறைகளைப்‌ பயன்‌ 
படுத்தி போராடி வருவது மக்களதும்‌ மனிதர்களதும்‌ உரிமைகள்‌ 
எனும்‌ சாசனத்தின்‌ 20(2)ஆம்‌ பிரிவுக்கு ஏற்ப சர்வதேச சட்ட 
விதிகளுக்கு அமைந்த சட்டரீதியான செயற்பாடாகும்‌. 


ஆயினும்‌, சிறீலங்கா அரசாங்கம்‌ தான்‌ நடத்திவரும்‌ இனஅழிப்பு 
முயற்சிகளுக்குச்‌ சர்வதேச அங்கீகாரத்தைப்‌ பெறும்‌ நோக்கில்‌ 
சட்டரீதியான விடுதலைப்‌ போராட்டத்திற்கு 'பயங்கரவாதம்‌' எனும்‌ 
அடைமொழியைக்‌ கொடுத்து உண்மைக்குப்‌ புறம்பான பிரச்சாரம்‌ 
செய்து வருகிறது. ஆனால்‌ பயங்கரவாதம்‌ பற்றி ஆய்வு செய்யும்‌ 
புத்திஜீவிகள்‌, எழுதி வெளியிட்ட -வெளியிட்டுவரும்‌ எந்தவொரு 
நூலிலும்‌ தமிழீழ விடுதலைப்‌ போராட்டத்தையோ அல்லது தமிழீழ 
விடுதலைப்‌ புலிகளையோ பயங்கரவாதத்தின்‌ உதாரணங்களாக 
எவ்விடத்திலும்‌ குறிக்கவில்லை என்பது இங்கு அவதானிக்கப்பட 
வேண்டிய விடயம்‌. 


மேலும்‌ இந்த நான்கு ஆண்டுச்‌ சம்பவங்களையும்‌ கூர்மையாக 
அவதானிக்கும்‌ சர்வதேச சமூக அறிஞர்கள்‌, தமிழீழ மக்களை 
அரசற்ற நாட்டினம்‌ (Nation without State) எனத்‌ தெளிவாக 
அடையாளம்‌ காட்டிவருகின்றனர்‌. இதனால்‌ தமிழர்களின்‌ சுயநிர்‌ 
ணய உரிமை சர்வதேச சமூகத்தால்‌ ஏற்றுக்கொள்ளப்பட்டு, 
விரைவில்‌ சர்வதேச நாடுகளின்‌ அங்கீகாரத்தைப்‌ பெறக்கூடிய 
சூழ்நிலை விரைவுபட்டு வருகிறது. இதுவே, இவ்‌ அங்கீகாரத்தை 
வழங்கக்‌ கூடிய தொகுதியாகக்‌ காணப்படும்‌ *தமிழீழ அரசு நோக்‌ 
கிய அரசு'ப்‌ பகுதியை பாரிய யுத்தமொன்றின்‌ மூலமாவது அழித்துப்‌ 
போட வேண்டும்‌ எனும்‌ துடிப்பை சிறீலங்காவுக்கு ஏற்படுத்தியுள்‌ 
ளது. 


ஆனால்‌, தமிழீழத்‌ தேசியத்‌ தலைவர்‌ வே. பிரபாகரன்‌ அவர்கள்‌ 
யுத்தம்‌ தமிழ்‌ மக்கள்‌ மேல்‌ திணிக்கப்பட்டது” என்பதையும்‌, 
“தமிழீழ மக்கள்‌ பாதுகாப்புடனும்‌ சமத்துவத்துடனும்‌ வாழக்கூடிய 
நீதியான தீர்வே தமிழர்களின்‌ தேவை” என்பதையும்‌, “தமிழர்‌ 
தாயகத்தினை பூகோள ரீதியாக அங்கீகரித்த சமஸ்டி ஆட்சிமுறை 
முன்வைக்கப்பட்டால்‌ பரிசீலிக்கத்‌ தயார்‌” எனவும்‌ தமது பேச்சா 
லும்‌ நல்லெண்ணத்‌ தூதுவர்களுக்கு அளித்த பேட்டிகளாலும்‌ 
எடுத்துக்கூறி தமிழர்களின்‌ நிலைப்பாட்டையும்‌ அவர்களுக்கு 
சமாதானத்தின்‌ மேலுள்ள அக்கறையையும்‌ வெளிப்படுத்தி வருகி 
நார்‌. ஆயினும்‌ சிறீலங்கா தமிழர்களின்‌ அமைதிக்கான அறைகூ 
வல்களை அலட்சியம்‌ செய்து, நான்கு ஆண்டுகளாக இராணுவத்‌ 
தீர்வையே, தேசிய இனங்களுக்கிடையிலான முரண்பாட்டுக்கு 
தீர்வாக முன்வைத்து வருகிறது. இதுவே இலங்கைத்‌ தீவில்‌ 
இரத்த ஆறும்‌ உயிர்ப்பலிகளும்‌ பொருளாதாரச்‌ சேதங்களும்‌ 
நாளாந்த வாழ்க்கையாவதற்கு அடித்தளமாக உள்ளது. ஆகவே 
சமாதானத்தை விரும்பும்‌ எவரும்‌ தமிழீழ விடுதலைப்‌ புலிகளுடன்‌ 
சிறீலங்கா அரசாங்கம்‌ பேச்சுவார்த்தைக்குப்‌ போகக்‌ கூடிய நல்லெ 
ண்ண சூழ்நிலையை உருவாக்குவதன்‌ மூலமே, இந்த நான்கு 
ஆண்டு கால கொடிய யுத்தத்தை முடிவுக்குக்‌ கொண்டுவரலாம்‌. 
பெளத்த, சிங்கள பேரினவாத வெறித்தன்மையினையே ஆட்சியை 
அமைப்பதற்கும்‌ தொடர்வதற்குமான குறுக்குவழியாக என்றும்‌ 
கருதும்‌ சிறீலங்கா அரசாங்கத்தை வழிக்குக்‌ கொண்டுவருவது 
இலகுவான காரியமல்ல. நிறைய சர்வதேச அழுத்தங்களும்‌, 
நெருக்குதல்களும்‌ கொடுக்கப்பட்டால்‌ மட்டுமே இது சாத்திய 
மாகும்‌. இதற்காக உழைக்கவேண்டியது புலம்பெயர்ந்துவாழும்‌ 
தமிழர்களாகிய நமது கடமை. னு 


சுதந்திர வர்த்தக வலயமென்ற பேரில்‌ 
திருமலையில்‌ சிங்களக்‌ துழயேற்றங்கள்‌ ஊக்குவிப்பு 


மகால்‌ துறைமுக 
அதிகாரசபைக்குச்‌ சொந்தமான 
அறுநூறு ஏக்கர்‌ காணியில்‌ சுதந்‌ 
திர வர்த்தக வலயம்‌ ஒன்றை 
நிறுவுவதற்கு, சிறீலங்கா ஜனா 
திபதி டி.பி.விஜேதுங்க சிறீ 
லங்கா அமைச்சரவையின்‌ அங்‌ 
கீகாரத்தைப்‌ பெற்றுள்ளார்‌. 
இதில்‌ உடனடியாக இரண்டாயி 
ரம்‌ பேருக்கும்‌, பின்னர்‌ 50,000 
பேருக்கும்‌ வேலை வாய்ப்பு 
வழங்குவதாகக்‌ கூறி சிங்களவர்‌ 
களை மேலும்‌ திருகோணமலை 
யில்‌ குடியேற்ற சிறீலங்கா ஜனா 
திபதி சதிச்செயலில்‌ ஈடுபட்டுள்‌ 
ளார்‌. 

முன்பு பிரிமா மாஆலை அமைக்‌ 
கப்பட்டு முழுவதும்‌ சிங்களவர்‌ 


களுக்கே வேலை வாய்ப்பு 
அளிக்கப்பட்டது அனைவரும்‌ 
அறிந்ததே. 

திருகோணமலை தமிழீழத்‌ 


தலைநகராக இருப்பதை மாற்றக்‌ 
கூடிய வகையில்‌, இப்பிரதேசத்‌ 
தின்‌ சனத்தொகை விகிதாசாரத்‌ 
தில்‌ சிங்களவர்‌ தமிழரை விட 
அதிகளவில்‌ அதிகரிக்கக்‌ கூடிய 
வகையில்‌ சிறீலங்கா ஜனாதிபதி 
திட்டங்களைத்‌ தீட்டி வருகிறார்‌. 


இச்சுதந்திர வர்த்தக வலயம்‌ 
சிறீலங்கா ஜனாதிபதியின்‌ 
செயலாளர்‌ தலைமையிலான 


குழு ஒன்றினாலேயே நிர்வகிக்‌ 

கப்பட இருக்கிறது. 
திருகோணமலையில்‌ 
புலிகளின்‌ தாக்குதல்‌ 


இதற்கிடையில்‌ திருகோண 
மலை புல்மோட்டை சென்‌ மைக்‌ 


கல்‌ வீதியூடாக டிராக்டரில்‌ 
சென்றுகொண்டிருந்த இராணு 
வத்தினர்‌ மீது, விடுதலைப்‌ 


புலிகள்‌ மறைந்திருந்து தாக்கிய 
தில்‌ ஐந்து இராணுவத்தினர்‌ 
அவ்விடத்திலேயே கொல்லப்பட்‌ 
டதுடன்‌ பலர்‌ காயமடைந்தனர்‌. 


மேலும்‌ வைகாசி 24ம்‌ திகதி 
அதிகாலை திருகோணமலை 
கல்பொத்த பகுதியில்‌ ரோந்து 
, சென்ற இராணுவத்தினர்‌ மீது, 
விடுதலைப்‌ புலிகள்‌ நடாத்திய 


தாக்குதலால்‌ இரண்டுஇராணு 
வத்ததினர்‌ கொல்லப்பட்டு ஒரு 
வர்‌ காயமடைந்ததாகத்‌ தெரிய 
வருகிறது. 


இது ஒருபுறமிருக்க ஏறாவூர்‌ சித்‌ 
தாண்டியில்‌ உள்ள இராணுவ 
பதுங்கு குழிமீது விடுதலைப்‌ 
புலிகள்‌ மேற்கொண்ட திடீர்‌ 
தாக்குதலில்‌, அங்கு கடமையில்‌ 
ஈடுபட்டிருந்த சிங்கள இராணு 
வத்தினர்‌ உயிரிழந்ததாகச்‌ செய்‌ 
திகள்‌ கூறுகின்றன. ஜு 


வடபகுதிக்கு கிடைத்த அன்பளிப்பு 
இராணுவ தேவைக்காக பறிமுதல்‌ 


பெடபகுதியின்‌ தேவைக்காக 
அரச சார்பற்ற நிறுவனம்‌ ஒன்‌ 
றினால்‌ அன்பளிப்பு செய்யப்பட்ட 
பல்வைத்திய அலகு ஒன்று, 
இராணுவத்தினரின்‌ தேவைக்‌ 
காகப்‌ பயன்‌ படுத்தப்பட்டு வரு 
கிறது. வடபகுதி மக்களிற்கு 
நடமாடும்‌ பல்வைத்திய அலகு 
மூலமாக பற்‌ சிகிச்சை வசதி 
களை ஏற்படுத்தும்‌ நோக்குடன்‌ 
சிறுவர்‌ பாதுகாப்பு நிதியம்‌ என்ற 
சர்வதேச அரச சார்பற்ற நிறு 
வனத்தினால்‌ வடபகுதிக்கு மேற்‌ 
படி அலகு எடுத்துவரப்பட 
இருந்தது 


மேற்படி நடமாடும்‌ பற்‌ சிகிச்சை 
அலகில்‌ பற்‌ சிகிச்சைக்கான 


சகல மருத்துவ உபகரணங்கள்‌, 
மற்றும்‌ தளபாடங்களும்‌ அடங்கி 
யிருந்தன. 


இச்சிகிச்சை அலகை வடபகு 
திக்கு எடுத்து வருவதற்கு சிநீ 
லங்கா இராணுவத்தினர்‌ அனு 
மதி மறுத்துள்ளனர்‌. அத்துடன்‌, 
இச்சிகிச்சை அலகை தடுத்து 


வைத்து தற்பொழுது தமது 
தேவைக்காகப்‌ பயன்படுத்தி 
வருகின்றனர்‌. அனுராதபுரம்‌, 


பொலநறுவை ஆகிய பகுதிகளில்‌ 
உள்ள இராணுவ முகாம்களுக்கு 
மேற்படி சிகிச்சை அலகு பயன்‌ 
படுத்தப்பட்டு வருவதாக அங்‌ 
கிருந்து கிடைக்கும்‌ தகவல்கள்‌ 
தெரிவிக்கின்றன. ஹு 


யுத்த நிறுத்தம்‌ ஏற்படும்‌ சூழலை 
அரசாங்கமே உருவாக்க வேண்டும்‌ 


பத்தீர்மக ஆசீர்யரான காமன்‌ நவரத்தீனா 


ஐ பீரபல சீங்களப்‌ 


ப] 

யுத்த நிறுத்தம்‌ ஏற்படுவதற்கு 
அரசாங்கத்திற்கு விருப்பம்‌ 
இருந்தால்‌, அதற்கான சூழ்நி 
லையை அரசாங்கம்‌ தான்‌ ஏற்‌ 
படுத்த வேண்டும்‌” இவ்வாறு 
சற்றடேறிவியூ இதழின்‌ ஆசிரிய 
ராக இருந்தவரும்‌. பிரபல சிங்‌ 


களப்‌ பத்திரிகையளருமான 
காமினி நவரத்தினா கூறியுள்‌ 
ளார்‌. 

கொழும்பிலிருந்து வெளியாகும்‌ 


யுக்திய' பத்திரிகைக்கு பேட்டிய 
ளித்த அவர்‌ மேலும்‌ கூறுகை 
யில்‌; விடுதலைப்‌ புலிகளுடன்‌ 
பேச்சுவார்த்தை நடத்த வேண்‌ 
டிய நிலை இப்போது அரசுக்கு 
ஏற்பட்டுள்ளது. இன்று கொழும்‌ 
பிலுள்ள தழிழ்க்‌ குழுக்கள்‌ 
விடுதலைப்‌ புலிகளுடனான 
பகைமை காரணமாக மட்டுமே 
அரசாங்கத்துடன்‌ சேர்ந்துள்ளன. 
எனவே விடுதலைப்‌ புலிகளுட 
னான சமாதானப்‌ பேச்சு மட்‌ 
டுமே இப்போது அவசியமானது. 
விடுதலைப்‌ புலிகள்‌ பலவீனம 


டைந்து உள்ளனர்‌ என்பது தவ 
றானதாகும்‌. அவர்கள்‌ பலவீன 
மாக இருப்பின்‌ இராணுவத்தால்‌ 
ஏன்‌ தாக்கமுடியாமல்‌ இருக்கின்‌ 
றது? இதில்‌ இருந்து இராணுவம்‌ 
தான்‌ விடுதலைப்‌ புலிகளைவிட 
பலவீனமாக இருப்பது தெரிகின்‌ 
றது. 


தற்போதைய புதிய தளபதி தாக்‌ 
குதல்களூக்கு தலைமை ஏற்க 
முடியாது. நான்‌ தற்போது, 
விடுதலைப்‌ புலிகளுடன்‌ அர 
சாங்கம்‌ பேச்சுநடத்த வேண்டும்‌ 
என்பதையும்‌. அதற்கான கழ்‌ 
நிலை ஏற்படவேண்டுமாயின்‌ 
இரு சாராரும்‌ யுத்த நிறுத்தம்‌ 
செய்யவேண்டும்‌ என்பதையும்‌ 
எதிர்‌ பார்க்கின்றேன்‌. விமானக்‌ 
குண்டு வீச்சினால்‌ அப்பாவி மக்‌ 
களே அதிகளவில்‌ உயிரிழக்கின்‌ 
றனர்‌. 

இராணுவம்‌ மிகவும்‌ பலவீனமான 
நிலையில்‌ இருப்பது வெளிப்ப 
டையாக உணரப்படுகின்றது. 
தென்மாகாணசபைத்‌ தேர்தல்‌ 


வடபகுதி பின்தங்கிய பகுதி மட்டுமல்ல 


பாதிக்கப்பட்ட பகுதியும்‌ 


n 
இலைக்‌ தீவின்‌ வடபகுதி 
கல்வியில்‌ பின்தங்கிய பகுதியாக 
மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட 
மாவட்டமாகவும்‌ கணிக்கப்படு 
வதற்கு நியாயம்‌ இருக்கிறது” 
இவ்வாறு பல்கலைக்கழக 
மானிய ஆணைக்குழுவின்‌ 
தலைவர்‌ பேராசிரியர்‌ பண்டித 
ரத்ன தெரிவித்துள்ளார்‌. 


ஆனால்‌ இதே பல்கலைக்கழக 
மானிய ஆணைக்குழுதான்‌ மின்‌ 


- பண்ழகுரக்ன 
சாரமின்மை, போசாக்கின்மை 
போன்ற பல கஸ்டங்களுக்கு மத்‌ 
தியில்‌ கல்வி பயிலும்‌ வடபகுதி 
மாணவர்களுக்கு, கொழும்பு 
போன்ற வசதிகள்‌ உள்ள பிர 
தேசங்களை விட அதிக புள்ளி 
களை பல்கலைக்கழக அனும்‌ 
திக்கு விதித்து வருகிறது. இன 
வேறுபாட்டு உணர்வால்‌ செயற்‌ 
படும்‌ தன்மை சிறீலங்கா அர 
சாங்கத்தின்‌ கொள்கை என்பதை 
பண்டிதரத்னவின்‌ கூற்றுத்‌ 
தெளிவாக்கியுள்ளது. ஐ 


முடிவுகள்‌ அரசுக்கு ஒரு' பாட 
மாக இருக்கிறது. அண்மையில்‌ 
ஜனாதிபதி விஜேதுங்காவை 
தனிப்பட்ட முறையில்‌ சந்தித்து 
பேச்சுவார்த்தை நடத்தினேன்‌. 
அவர்‌ எனதுவேண்டுகோளுக்கு 
விருப்பம்‌ தெரிவித்தார்‌. தென்‌ 
மாகானசபைத்‌ தேர்தல்‌ முடிவு 
கள்‌ அரசியலில்‌ ஒரு பூகம்பத்‌ 


தையே ஏற்படுத்தியுள்ளது. 
எதிர்க்கட்சித்தலைவி திருமதி 
சிறிமாவோ பண்டாரநாயக்கா 


வையும்‌ சந்தித்து நான்‌ பேச்சு 
வார்த்தை நடத்தினேன்‌. அவ 
ரும்‌ வடக்கு-கிழக்கு யுத்தத்திற்கு 
அரசியல்‌ தீர்வு காணப்படுவ 
தையே விரும்புகின்றார்‌ எனவும்‌ 
தெரிவித்தார்‌. ஐ 


கடற்படை வலயத்தை நீக்க 
பாதுகாப்பு அமைச்சு மறுப்பு 
ஊ அமைச்சர்‌ பி.தயாரட்ண 


தூலைமன்னாருக்கும்‌, திருகோ 
ணமலைக்கும்‌ இடைப்பட்ட கடற்‌ 
பகுதியில்‌ உள்ள தடைவல 
யத்தை நீக்க, பாதுகாப்பு 
அமைச்சு தொடர்ந்து மறுத்து 
வருவதாகக்‌ கொழும்பு செய்தி 
கள்‌ தெரிவிக்கின்றன. இது 
தொடர்பாக புனர்வாழ்வு புனர 
மைப்பு அமைச்சர்‌ பி. தயா 
ரட்ண கருத்து வெளியிடுகை 
யில்‌; கடல்வலயத்‌ தடையை 
அகற்றுவது தொடர்பாகப்‌ பாது 
காப்பு அமைச்சுத்தான்‌ தீர்மா 
னிக்க வேண்டும்‌. எப்போது இத்‌ 
துடையை பாதுகாப்பு அமைச்சு 
அகற்றும்‌ எனக்‌ கூறமுடியாது. 
இது முற்றிலும்‌ பாதுகாப்பு 
அமைச்சுடன்‌ சம்பந்தப்பட்ட 
விடயம்‌, பாதுகாப்பு அமைச்சு 
டன்‌ புனர்வாழ்வு அமைச்சு பேச்‌ 
சுவார்த்தைகள்‌ எதையுமே நடத்‌ 
தவில்லை என அவர்‌ குறிப்பிட்‌ 
டாதின 5 


கணக்கில்‌ 


10- 6 - 1994 


ஈ இரு பொலிசார்‌ பலி, ஜவர்‌ காயம்‌ 
ஈ ஐவரைக்‌ காணவில்லை என அரச தரப்பு அறிவிப்பு 


மின்னார்த்‌ தீவில்‌ பொலிஸ்‌ 
நிலையம்‌ ஒன்றின்‌ மீது விடுத 
லைப்‌ புலிகள்‌ அண்மையில்‌ 
நடாத்திய தாக்குதலில்‌ இரண்‌ 
டிற்கும்‌ மேற்பட்ட பொலிசார்‌ 
பலியாகினர்‌. ஏனையோர்‌ தப்பி 
யோடினர்‌. இவர்களிடமிருந்த 
ஆயுதங்கள்‌ விடுதலைப்புலிக 
ளால்‌ கைப்பற்றப்பட்டன. 


அண்மையில்‌ “இராமையங்கல்‌” 
என்ற இடத்தில்‌ இராணுவத்தி 
னருடன்‌ இடம்பெற்ற திடீர்‌ 
மோதலின்‌ போது, வீரச்சாவைத்‌ 
தழுவிக்கொண்ட மேஜர்‌ 
பாலையா, கப்டன்‌ மில்டன்‌ 
ஆகிய போராளிகளின்‌ நினை 
வாகவே இத்தாக்குதல்‌ நடை 
பெற்றது. 


மன்னார்த்‌ தீவில்‌ பள்ளி முனை 
யில்‌ அமைந்திருந்த பொலிஸ்‌ 
நிலையம்‌ ஒன்றின்‌ மீது விடுத 
லைப்‌ புலிகள்‌ தாக்குதலை 
ஆரம்பித்தனர்‌. 20 நிமிடங்களில்‌ 
இப்‌ பொலிஸ்‌ நிலையம்‌ முற்றா 
கத்‌ தாக்கி அழிக்கப்பட்டது. 
கிலு இரண்டிற்கும்‌ 


மேற்பட்ட பொலிசார்‌ கொல்லப்‌ 
பட்டனர்‌. ஏனையோர்‌ தப்பி ஓடி 
விட்டனர்‌. 


இதேவேளை, மன்னாரில்‌ இரா 
ணுவக்‌ கட்டுப்பாட்டுப்‌ பகுதியி 
னுள்‌ அமைந்திருந்த பொலிஸ்‌ 
நிலையம்‌ ஒன்றை விடுதலைப்‌ 
புலிகள்‌ தாக்கி அழித்ததில்‌ இரு 


பொலிசார்‌ பலியான தாகவும்‌, 
ஐந்து பொலிசார்‌ படுகாயமடைந் 
ததாகவும்‌, மேலும்‌ ஐந்து 


பொலிசார்‌ காணாமல்‌ போன 
தாகவும்‌ கொழும்பில்‌ இராணுவ 
வட்டாரங்கள்‌ தெரிவித்துள்ளன. 


இத்தாக்குதலின்‌ போது விடுத 
லைப்புலிகள்‌ தரப்பில்‌ ஒரு 
போராளி வீரச்‌ சாவைத்‌ தழுவிக்‌ 
கொண்டார்‌. 


பள்ளிமுனைப்‌ பொலிஸ்‌ நிலை 
யத்‌ தாக்குதலில்‌ கைப்பற்றப்‌ 
பட்ட ஆயுதங்கள்‌ :- 

203 பிஸ்டல்‌ -1 
ரி56 - 1 துப்பாக்கி டர 
ஏ.கே ரவைக்‌ கூடு 


ஜே. ஆர்‌ ரக 

கைக்குண்டுகள்‌ 8 
ஐ. எம்‌ ரவைகள்‌ டட 5. 56452 
பராலைற்‌ -2 
ஏ. கே கோல்சர்‌ -1 
ஏ. கே. எல்‌. எம்‌. ஜி 

கோல்சர்‌ -1 
தண்ணீர்க்கான்‌ -9 
றெயின்‌ கோட்‌ -10 
இராணுவ 
சப்பாத்துச்‌ சோடி 30 
இராணுவத்‌ தொப்பி -1 
பரட்‌ தொப்பி - 2 


இராணுவப்‌ பட்டி 


மன்னார்த்‌ தீவில்‌ புலிகள்‌ தூக்குதல்‌ தோப்பர்ால பொலிஸ்‌ காஷரன பத 


விடுதலைப்புலிகள்‌ தாக்குதல்‌ 


ருகோணமலை மாவட்டம்‌ 
முதூரில்‌ பொலிஸ்‌ காவலரண்‌ 
ஒன்றின்‌ மீது விடுதலைப்‌ புலி 
கள்‌ மேற்கொண்ட திடீர்த்‌ தாக்‌ 
குதலில்‌ இரண்டு பொலிசார்‌ 
கொல்லப்பட்டனர்‌. அவர்களிட 


மிருந்து ஆயுதங்களும்‌ கைப்பற்‌ 
றப்பட்டன. 


இரவு 9 மணியளவில்‌ பாலத்‌ 
தோப்பூருக்கும்‌, தோப்பூருக்கும்‌ 
இடையில்‌ தோப்பூர்பாலத்திலி 
ரந்த பொலிஸ்‌ காவலரண்‌ ஒன்‌ 
றின்மீது இத்தாக்குதல்‌ மேற்‌ 


கொள்ளப்பட்டது. 


இத்தாக்குதலின்போது விடுத 
லைப்புலிகளின்‌ தரப்பில்‌ சேதம்‌ 
எதுவும்‌ ஏற்படவில்லை. 


ரி 56-1 ரக துப்பாக்கி 3 
வோக்கி ஸரி] 
ரி 56 மகசின்‌ -15 
ஏ. கே கோல்சர்‌ -4 
நடுத்தர ரவைகள்‌ -418 
றெயின்‌ கோட்‌ -6 
ரோச்‌ -1 


என்பன விடுதலைப்புலிகளால்‌ 
கைப்பற்றப்பட்டுள்ளன. ஜு 


வன்னியில்‌ புலிகள்‌ அதிரடி 


ந 5 படையினர்‌ பலி - பலர்‌ படுகாயம்‌ 


பென்னி மாவட்டத்தில்‌ மணியர்‌ 
காவலரண்‌ பகுதியில்‌ விடுத 
லைப்‌ புலிகள்‌. அண்மையில்‌ 
நடாத்திய அதிரடித்‌, தாக்குதலில்‌ 
5ற்கும்‌. மேற்பட்ட படையினர்‌ 
கொல்லப்பட்டனர்‌. 


காலை 6-10 மணியளவில்‌ இக்‌ 


வடக்கு-கிழக்கு மக்களின்‌ பெயரில்‌ 
கொழும்பிலுள்ளவர்கள்‌ 


கொ மும்பிலுள்ள செல்‌ 
வாக்கு மிக்க தமிழர்கள்‌ சில 
ரும்‌ சிங்களவர்‌ சிலரும்‌ இை) 
ணந்து தமக்கிடையே சில 
அமைப்புக்களை ஏற்படுத்தி, 
வடக்கு-கிழக்கு நிலைமையைக்‌ 
காரணம்காட்டி வெளிநாடுகளி 
லிருந்து பணத்தினைப்‌ பெற்று 
தமது சுயதேவைகளுக்காக பயன்‌ 
படுத்துவதாக தெரியவருகின்றது. 


இதுபற்றி மேலும்‌ தெரியவருவ 
தாவது. வடக்கு கிழக்கு பகுதி 
களில்‌ தமிழ்‌ மக்களின்‌ நிலை 
யைக்‌ காட்டி-பு-ர்வாழ்வு மற்றும்‌ 


மட்டு. தெகிலாமுனை 


நிவாரணம்‌ போன்ற பணிகளில்‌ 
ஈடுபடுவதாகக்‌ கூறி, இப்பகுதி 
யில்‌ நிலவும்‌ சூழலைப்‌ பற்றி 
எடுத்துரைத்து, பெறப்படும்‌ 
பெருமளவு பணத்தில்‌ சிறிதளவு 
கூட உண்மையில்‌ சம்பந்தப்பட்‌ 
டவர்களால்‌ வடக்கு-கிழக்கு பகு 
திகளில்‌ பயன்படுத்தப்படுவ 
தில்லை. அண்மையில்‌ மட்டக்‌ 
களப்பிற்கு விஜயம்செய்த அவுஸ்‌ 
திரேலிய தூதுவராலய அதிகாரி 
ஒருவர்‌, இதுபற்றி வெளிப்படை 
யாகக்கூறி தமது மன வேத 
னையை வெளியிட்டுள்ளார்‌. 


இதேவேளை மட்டக்களப்பு பகு 


கிராமத்திற்குள்‌ புகுந்து 
இராணுவத்தினர்‌ அட்டகாசம்‌ 


கொக்கட்டிச்சோலை முகாமி 
லுள்ள சிறீலங்கா இராணுவத்‌ 
தினர்‌ தெகிலாமுனை கிராமத்திற்‌ 
குள்‌ புகுந்து பல பொதுமக்களை 
அடித்து துன்புறுத்தியதுடன்‌ அப்‌ 
பகுதியை விட்டு வெளியேறுமா 
றும்‌ மிரட்டியதாகத்‌ தெரிவிக்கப்‌ 
படுகிறது. 


கொக்கட்டிச்சோலை முகாமைச்‌ 
சேர்ந்த சிறீலங்கா 
தினர்‌ காஞ்சீரன்குடா தெகிலா 
முனைக்‌ கிராமத்திற்குள்‌ புகுந்து 
அங்குள்ள மக்களைக்‌ கைது 
செய்ததுடன்‌, வீதிச்‌ சோதனை 


இராணுவத்‌. 


களிலும்‌ ஈடுபட்டனர்‌. 

பின்பு கைதுசெய்த மக்களைத்‌ 
தாக்கியுள்ளனர்‌. இதன்போது 
ஆறு பிள்ளைகளின்‌ தந்தையான 
மாணிக்கப்பிள்ளை கனகரத்தி 
னம்‌ என்பவரைத்‌ தாக்கியதில்‌ 
இவரது கை, கால்கள்‌ உடைந்த 
நிலையில்‌ மருத்துவமனையில்‌ 
அனுமதிக்கப்பட்டுள் ளார்‌. 


தெகிலாமுனைக்‌ கிராமத்தை சுற்‌ 
நிவளைத்து அட்டகாசம்‌ புரிந்த 
இராணுவத்தினர்‌ அங்கிருந்து 
மக்களை வெளியேறுமாறு மிரட்‌ 
டிவிட்டுச்‌ சென்றுள்ளனர்‌. ஜூ 


லயனல்‌ பெர்னான்டோ சிங்கள 


ஆசிரியர்களை 


டக மாகாணத்தில்‌, - சிங்‌ 
கள ஆசிரிய நியமனங்ளை 
வடக்கு-கிழக்குப்‌ பகுதிக்கான 
சிறீலங்கா அரசாங்கத்தின்‌ புதிய 
ஆளுனரான லயனல்‌ பெர்‌ 
னான்டோ ஊக்குவித்து. வருவ 
தாக அங்கிருந்து கிடைக்கும்‌ 
செய்திகள்‌ தெரிவிக்கின்றன. 


தமிழ்ப்பிள்ளைகளுக்கு சிங்களம்‌ 
படிப்பிப்பதற்கென விசேடமாக 
இந்நியமனங்கள்‌ வழங்கப்பட்டுள்‌ 
ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 


நியமிக்கிறார்‌ 


தமிழர்களைச்‌ சிங்கள மயப்படுத்‌ 
தும்‌ பெளத்த சிங்கள பேரின 
வாத அரசாங்கத்தின்‌ இப்புதிய 
திட்டம்‌ வலுக்கட்டாயமான 
முறையில்‌, இராணுவத்தின்‌: ஆக்‌ 
கிரமிப்பிலுள்ள பகுதிகளில்‌ 
வாழும்‌ தமிழ்க்‌ குழந்தைகளுக்கு 
சிங்களத்தை திணிப்பதற்கான 
முறையாகும்‌. பெற்றோர்‌ விரும்‌ 
பாவிட்டாலும்‌ கூட, பள்ளிக்கூ 
டங்களில்‌ குழந்தைகள்‌ சிங்களப்‌ 
பாடத்துக்கு போகவேண்டுமென 
நிர்ப்பந்திக்கப்படுவதாகவும்‌ செய்‌ 
திகள்‌ உறுதிப்படுத்துகின்றன. ஐ 


தி மோசடி 


தியில்‌ செயற்படும்‌ சர்வதேச 
தொண்டர்‌ அமைப்புக்கள்‌ சில, 
உள்ளுர்‌ தலைமையைக்‌ கொண் 
டுள்ள தொண்டர்‌ அமைப்புக்க 
ளின்‌ நடவடிக்கைகளுக்கும்‌ இரா 
ணுவ உதவியுடன்‌ முட்டுக்‌ 
கட்டை போட்டு வருவதாகவும்‌ 
கூறப்படுகிறது. அரசாங்கத்தின்‌ 


உதவியோடு உள்ளுர்‌ தலை 
மையைக்கொண்டுள்ள சிறிய 
தொண்டர்‌ அமைப்புக்களின்‌ 
சேவைகளை கட்டுப்படுத்தும்‌ 
இத்தகைய அமைப்புக்களின்‌ 
செயற்பாடு குறித்‌ த்து, மக்கள்‌ 


விசனம்‌ அடைந்துள்ளனர்‌ எனத்‌ 
தெரியவருகின்றது. ஜு 


காவலரணிலிருந்து 250 யார்‌ 
முன்பாக தடைகளை அகற்ற 
வந்த 25 ற்கும்‌ மேற்பட்ட இரா 
ணுவத்தினர்‌ மீதே விடுதலைப்‌ 
புலிகள்‌ இவ்‌ அதிரடித்‌ தாக்கு 
தலை நடாத்தினர்‌. 


10 நிமிடங்கள்வரை இடம்‌ பெற்ற 
இத்தாக்குதலில்‌ 5ற்கும்‌ மேற்‌ 
பட்ட சிறீலங்கா இராணுவத்தி 
னர்‌ கொல்லப்பட்டனர்‌. ஏனை 
யோர்‌ காயங்களுடன்‌ தப்பி ஓடி 
விட்டனர்‌. இத்‌ தாக்குதலை 
சிறீலங்கா பாதுகாப்பு வட்டாரங்‌ 
கள்‌ ஊர்ஜிதம்‌ செய்துள்ளன. 


இதே வேளை, விடுதலைப்‌ 
புலிகள்‌ நடாத்திய தாக்குதவில்‌ 
அண்மையில்‌ உருவாக்கப்பட்ட 
இராணுவ நிலை ஒன்றே இலக்‌ 
கானதாக இராணுவ அதிகாரி 
களை மேற்கோள்காட்டி பி.பி. சி 
யின்‌ கொழும்புச்‌ செய்தியாளர்‌ 
ஜோர்ஜ்‌ ஆர்னி தெரிவித்தார்‌. 
செட்டிகுளத்தில்‌ மேற்கொள்ளப்‌ 
பட்ட படையினரின்‌ ஒப்பரேசன்‌ 
ஜயமகா இராணுவ நடவடிக்‌ 
கையைத்‌ தொடர்ந்து புலிகள்‌ 
இத்‌ தாக்குதலை நடத்தியுள்ள 
தாக அவர்‌ தெரிவித்தார்‌. 


இத்‌ தாக்குதல்‌ இராணுவத்தி 
னரைக்‌ கவலைக்குள்ளாக்கும்‌ 


நி புதியகாவலரண்மீது தாக்குதலென அறிவிப்பு 


தாக்குதல்‌ எனவும்‌ 10 தினங்க 
ளுக்கு முன்பே இப்பகுதியில்‌ 
இராணுவத்தினரின்‌ நடவடிக்‌ 
கைகள்‌ மேற்கொள்ளப்பட்டன 
என்றும்‌ பி.பி.சி கருத்துத்‌ தெரி 
வித்தது. 


இத்தாக்குதலின்போது விடுத 
லைப்‌ புலிகளால்‌ இராணுவத்‌ 
தினரிடமிருந்த ஆயுதங்களும்‌ 
கைப்பற்றப்பட்டன. இத்தாக்கு 
தலில்‌ விடுதலைப்‌ புலிகள்‌ தரப்‌ 
பில்‌ சேதம்‌ எதுவும்‌ இல்லை. - 


கைப்பற்றப்பட்ட 
ஆயுதங்கள்‌ 
60 எம்‌. எம்‌ மோட்டார்‌ -1 
ரி 56 - 2 ரக துப்பாக்கி -1 
ரி 56 -1 ரக துப்பாக்கி -1 


ரி 56 புதிய மொடல்‌ துப்பாக்கி - 1 
60 எம்‌. எம்‌ எறிகணை -16 


ஏ. கே ரவைக்கூடுகள்‌ -3 
நடுத்தர ரவைகள்‌ 55 
சிறிய கிளைமோர்‌ | 
வயர்‌ றோள்‌ -1 
வெடிக்க வைக்கும்‌ கருவி -1 
தண்ணீர்கான்‌ -3 
தண்ணீர்க்கான்‌ கோல்சர்‌ -4 
ஏ.கே எல்‌. எம்‌. ஜி கோல்சர்‌ -1 
றெயின்‌ கோட்‌ -1 
மில்றி பெலிட்‌ இ 
கிற்‌ பாக்‌ -2 


மட்டக்களப்பு கிராமங்கள்‌ 
அதிரடிப்படையால்‌ சுற்றிவளைப்பு 


மட்டக்களப்பு கிராமங்களை 
சிறீலங்கா விசேட அதிரடிப்ப 
டையினர்‌ சுற்றிவளைத்து அங்‌ 
குள்ள மக்களை துன்புறுத்துவ 
துடன்‌ கைது செய்தும்‌ வருகின்‌ 
றனர்‌. கிராமங்கள்‌ பகுதி பகுதி 
யாக சுற்றிவளைக்கப்பட்டு மக்‌ 
கள்‌ கைது செய்யப்பட்டு விசா 
ரணை செய்யப்பட்டு வருகின்ற 
னர்‌. 


அண்மையில்‌ வீட்டுத்தேவைக்கு 
உணவுப்‌ பொருள்களை எடுத்து 
வந்த ஒரு பொதுமகனை மண்‌ 
முனை விசேட அதிரடிப்படை 
யினர்‌ கூடுதலாக உணவுப்‌ 
பொருள்களை எடுத்துவந்தார்‌ 
எனக்‌ கூறித்தாக்கிவிட்டு விடு 
தலை செய்தனர்‌. இரண்டு பிள்‌ 
ளைகளின்‌ தந்தையாகிய வேலுப்‌ 
பிள்ளை ராஜா (வயது 32 மகிழ 
டித்தீவு, கொக்கட்டிச்சோலை) 
என்னும்‌ இவர்‌ பின்னர்‌ நஞ்ச 
ருந்தி மட்டக்களப்பு வைத்திய 
சாலையில்‌ அனுமதிக்கப்பட்டார்‌. 


மேலும்‌, மட்டக்களப்பிலுள்ள 
புதுக்குடியிருப்பு கிராமம்‌ சிறீ 
லங்கா விசேட அதிரடிப்படை 
யினரால்‌ பகுதி பகுதியாக சுற்‌ 
றிவளைக்கப்பட்டு 75க்கும்‌ மேற்‌ 
பட்ட பொது மக்கள்‌ கைது செய்‌ 
யப்பட்டு முகாமுக்கு கொண்டு 
செல்லப்பட்டனர்‌. பின்னர்‌ 
அடையாள அட்டை பரிசீலிக்கப்‌ 
பட்டு விடுவிக்கப்பட்டனர்‌. 


கொக்கட்டிச்‌ சோலை கிராமத்‌ 
தைச்‌ சேர்ந்த விசேட அதிரடிப்‌ 
படையினர்‌, அக்கிராமத்தில்‌ 
உள்ள பொது மக்களை அழைத்‌ 
துச்‌ சென்று, தாங்கள்‌ ஊருக்குள்‌ 
வந்தால்‌ எவரும்‌ ஓடக்‌ கூடாது 
என்றும்‌, ஓடினால்‌ சுடப்படுவார்‌ 
கள்‌ என்றும்‌, அச்சுறுத்திய பின்‌ 
னர்‌ விடுவிக்கப்பட்டனர்‌. 


மேலும்‌ ஆரையம்பதி முதலாம்‌ 
குறிச்சி, செல்வநகர்‌ ஆகிய பகு 
திகள்‌ விசேட அதிரடிப்படை 
யினரால்‌ சுற்றிவளைக்கப்பட்டு 
75க்கு மேற்பட்ட பொதுமக்கள்‌ 
அனைவரும்‌ ஓரிடத்திற்கு 
அழைத்துச்‌ செல்லப்பட்டு விசா 
ரணையின்‌ பின்‌ விடுவிக்கப்பட்‌ 
டனர்‌. னு 


மீண்டும்‌ கொட்டுக்குளம்‌ - கித்துலுட்டூ 
பகுதிகளில்‌ விமானத்‌ தாக்குதல்‌ 


ருகோணமலையில்‌, கொட்‌ 
க்குளம்‌, திருகோணமலை 
வடக்கு, கித்துலுட்டு பகுதிகளில்‌ 
சிறீலங்கா விமானப்படையினர்‌ 
கண்மூடித்தனமான தாக்குதல்‌ 
களை நடத்தியுள்ளதாகச்‌ செய்‌ 
திகள்‌ தெரிவிக்கின்றன. 


இத்தாக்குதல்களின்‌ போது, 
நான்கு அப்பாவிப்‌ பொதுமக்கள்‌ 
கொல்லப்பட்டதுடன்‌ பல. குடி 


மனைகளும்‌ முற்றாக அழிக்கப்‌ 
பட்டதாகச்‌ செய்திகள்‌ மேலும்‌ 
தெரிவிக்கின்றன. 

கிழக்கை தனது கட்டுப்பாட்டுக்‌ 
குள்‌ வைத்திருப்பதாகத்‌ தம்பட்‌ 
டம்‌ அடித்துக்கொள்ளும்‌ சிறீ 
லங்கா நடாத்தும்‌ இக்கண்மூடித்‌ 
தனமான தாக்குதல்கள்‌, கிழக்‌ 
கினை தனது கட்டுப்பாட்டுக்குள்‌ 
கொண்டுவர முடியாத நிலை 
யிலுள்ள சிறீலங்கா அரசு அப்‌ 


பாவிமக்களை பலிவாங்குவ 
தையே தெளிவாக எடுத்துக்காட்‌ 
டுவதாக அவதானிகள்‌ கருத்து 
வெளியிட்டுள்ளனர்‌. ஐ 


ஏறாவூர்‌ பொலிசார்‌ கொலை 
சுற்றிவளைப்பில்‌ முஸ்லீம்கள்‌ கைது 
ரெறாவரில்‌ பொலிசார்‌ ஒருவர்‌ 
பஸ்சில்‌ வைத்துச்‌ சுட்டுக்‌ கொல்‌ 
லப்பட்டு, அவரது ஆயுதம்‌ பறித்‌ 
துச்‌ செல்லப்பட்டதையடுத்து, 
இப்பகுதி சுற்றி வளைக்கப்பட்‌ 
டுத்‌ தேடுதல்‌ நடாத்தப்பட்டது. 
அதைத்‌ தொடர்ந்து இப்பகுதி 
யில்‌ பல முஸ்லீம்கள்‌ படையி 
னரால்‌ கைது செய்யப்பட்டனர்‌. 
கொலைக்கும்‌ முஸ்லீம்‌ இளை 
ஞர்களுக்கும்‌ தொடர்பு இருக்க 
லாம்‌ என்ற சந்தேகத்தின்‌ பேரி 
லேயே, முஸ்லீம்கள்‌ படையின 
ரால்‌ கைதானதாகத்‌ தெரிவிக்கப்‌ 
படுகிறது. ஐ 


கணக்கில்‌ 


10- 6 - 1994 


எந்த ஓர்‌ விடுதலைப்‌ போராட்டமும்‌ 
வெல்லுமென நிரூபித்த மண்டேலா 


டு ன்னாபிரிக்காவில்‌ கறுப்‌ 


பினத்தலைவர்‌, இந்த நூற்றாண்‌ 
டின்‌ மாபெரும்‌ விடுதலைப்‌ 
போராட்ட வீரர்‌ நெல்சன்‌ மண்‌ 
டேலா ஜனாதிபதியாக பதவி 
ஏற்கும்‌ நிகழ்ச்சியை மனக்கண்‌ 
முன்‌ கொண்டு வருகையில்‌ 
தேகம்‌ சிலிர்க்கின்றது. இந்‌ 
நாளை தரிசிக்க தென்னாபிரிக்க 
நாடு ஒரு நூற்றாண்டு காலம்‌ 
போராட வேண்டியிருந்தது. 
எந்த ஒரு விடுதலைப்‌ போராட்‌ 
டமும்‌ வென்றே தீரும்‌ என்பதை 
தனது சிறை அனுபவம்‌ மூலம்‌ 


நிருபித்தவர்‌ நெல்சன்‌ மண்‌ 
டேலா. 

மண்டேலா அறிவித்திருக்கும்‌ 
புதிய அரசில்‌, அவருடன்‌ சிறை 
சென்றவர்கள்‌, உரிமைகோரி 
முன்னெடுத்துச்‌ சென்றவர்கள்‌ 
என பலருக்கு வாய்ப்புக்கள்‌ 


வழங்கப்பட்டிருப்பது பாராட்டுக்‌ 
குரிய அம்சம்‌. இந்திய வம்சா 
வழி மக்களை சார்ந்த ஐந்து 
பேரை 17 பேர்‌ கொண்ட தனது 
அமைச்சரவையில்‌ இடம்‌ பெறச்‌ 
செய்துள்ளார்‌. இதன்‌ மூலம்‌ 
தான்‌ கறுப்பின நிறவெறியன்‌ 
அல்ல என்பதையும்‌ நிறவெறி 
களையப்‌ பாடுபடுவர்‌ யாராயி 
னும்‌ அவர்களுக்குரிய மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ வழங்கப்படும்‌ என்‌ 
பதையும்‌ மண்டேலா வெளிப்ப 
டுத்தியுள்ளார்‌. 

வெள்ளையின தீவிர கம்யூனிச 
வாதி ஜோஸ்லோவை, நெல்சன்‌ 
மண்டேலா தமது அமைச்சர 
வையில்‌ இணைத்திருப்பது மண்‌ 
டேலாவின்‌ கொள்கைத்‌ தெளி 
வைக்‌ காட்டுகிறது. தமது கட்‌ 
சியைக்‌ கடுமையாக எதிர்க்கும்‌ 
சூலு இனத்தவர்களில்‌ மூவரை 
மண்டேலா தனது புதிய அரசில்‌ 
இணைத்து புதிய அமைச்ச 
ரவை, நிறங்களை இனங்களை 
சமயங்களை கடந்த ஒன்று என்‌ 
பதைத்‌ தெளிவுபடுத்தியுள்ளார்‌. 
அமைச்சரவையில்‌ ஒரேயொரு 
பெண்‌ இடம்‌ பெற்றுள்ளார்‌. இது 
அதிகரிக்கப்பட்டிருக்கவேண்டும்‌. 
மேலும்‌ ஆபிரிக்க தேசியக்‌ காங்‌ 
கிரஸ்‌ கட்சியின்‌ தேசிய தலை 


யேர்மனியில்‌ 


வரான டோபோ பேகி (51) 
முதல்‌ உதவி ஜனாதிபதியாகி 
றார்‌. இதன்‌ மூலம்‌ மண்டேலா 
விற்கு பின்‌ ஜனாதிபதியாகவோ 
அல்லது கட்சியின்‌ உயர்‌ 
தலைவராகவோ இவர்‌ இருப்‌ 
பார்‌ என்பதை மண்டேலா உறுதி 
செய்துள்ளார்‌. 


இதே வேளை வெள்ளையின 
அரசுடன்‌ கடுமையான பேச்சு 
வார்த்தை நடத்திய ஆபிரிக்க 
தேசிய காங்கிரசின்‌ தற்போதைய 
பொதுச்செயலர்‌ ராமோபோசோ 
அமைச்சராக்கப்படாமல்‌ இருப்‌ 
பது கேள்விகளை எழுப்பியுள்‌ 
ளது. ஏனெனில்‌ வரும்‌ நாட்க 
ளில்‌ மண்டேலாவின்‌ பின்‌, யார்‌ 
தலைவர்‌ என்ற போட்டி நடக்‌ 
கும்‌ பட்சத்தில்‌ டோபோவிற்கு 
உயர்‌ பதவியும்‌ ரமோபோவிற்கு 
பதவியின்மையும்‌ கட்சியில்‌ குழப்‌ 
பத்தை உண்டு பண்ணலாம்‌. 
இதன்‌ மூலம்‌ மண்டேலாவின்‌ 
பின்‌, ஆபிரிக்க தேசிய காங்கி 
ரஸ்‌ ஒரே தலைமையின்‌ கீழ்‌ 
உறுதியாக செயற்படுமா என்ற 
கேள்விகளை இது தோற்றுவித்‌ 
துள்ளது. 


நாட்டின்‌ மொத்தம்‌ 9 மாநிலங்க 
ளில்‌ ஒரு மாநிலத்தில்‌ வெள்‌ 
ளையினத்தவரின்‌ தேசியக்‌ கட்சி 
அரசு அமைக்கவிருப்பதும்‌ 
கோசுலு பிராந்தியத்தில்‌ இன்‌ 
காட்டா கட்சி ஆட்சியை பிடித்‌ 
திருப்பதும்‌ ஆபிரிக்க தேசிய 
காங்கிரஸ்‌ சந்தித்த ஆரம்பகால 
பின்னடைவுகள்‌. பிற ஏழு 
மாநிலங்களிலும்‌ தேசிய அள 
விலும்‌ அரசு அமைக்கும்‌ ஆபி 
ரிக்க தேசிய காங்கிரஸ்‌ கறுப்‌ 
பினத்தவர்கள்‌ சுமந்து நிற்கும்‌ 
கனவுகளை செயற்படுத்த தவ 
நினால்‌, 1999 இல்‌ நடைபெறப்‌ 
போகும்‌ அடுத்த தேர்தலில்‌ 
ஆபிரிக்க தேசியக்‌ காங்கிரஸ்‌ 
தோல்வி கண்டாலும்‌ ஆச்சரியப்‌ 
படமுடியாது. எனவே இக்கட்சி 
கவனமாக செயற்‌ படவேண்டிய 
நிலை உள்ளது. 


நெல்சன்‌ மண்டேலாவின்‌ 
தலைமையிலான புதிய அரசுக்கு 


முன்‌, குவிந்த பிரச்சினைகள்‌ 
ஒன்று இரண்டல்ல ஏராளம்‌. 
காலம்‌ காலமாக, நூற்றாண்டு 
நூற்றாண்டுகளாக வெள்ளையி 
னவாதிகள்‌ கறுப்பினத்தவர்களை 
அடிமைப்படுத்தியதால்‌ தென்‌ 
னாபிரிக்க கறுப்பின மக்கள்‌ தற்‌ 
போது கல்வியின்மை, அறி 
யாமை, வீடின்மை, நில- 
மின்மை, தொழிலின்மை, 
வறுமை, நோய்‌, குக்கிராம 
வாழ்க்கை என்பவற்றை கொண்‌ 
டுள்ளனர்‌. வறுமைக்‌ கோட்டின்‌ 
கீழ்‌ கறுப்பின மக்கள்‌ அநேகர்‌ 
உள்ளனர்‌. எங்கிருந்தோ வந்து 
குடியேறிய வெள்ளையினத்தவர்‌ 
நமது நாட்டில்‌ சொகுசாக வாழ 
நமக்கு மட்டும்‌ ஏனிந்த நிலை 
என தென்னாபிரிக்க கறுப்பினம்‌ 
கேட்பது நியாயமே. எனவே 
வெள்ளையின மக்கள்‌ போல்‌ 
உணவு, உடை, உறையுள்‌, 
சுகாதாரம்‌ என பல துறைகளில்‌ 
கறுப்பின மக்களின்‌ நியாயமான 
சமூக நீதியுடன்‌ கூடிய அபிலா 
சைகளை நிறைவேற்ற வேண்‌ 


டிய மாபெரும்‌ கடமையும்‌ பணி 
யும்‌ மண்டேலாவின்‌ முன்‌ குவிந்‌ ' 
இந்த ஆசைகளை 


துள்ளன. 


நிறைவேற்ற றன்‌ கட்டா 
யம்‌ மண்டேலா அரசையே 
சேரும்‌. வந்து குவியும்‌ வெளி 


நாட்டுதவிகள்‌, வெள்ளையின 
_மக்கள்‌ ஆதரவு, கறுப்பின மக்‌ 
களின்‌ ஓத்துழைப்பு, நாட்டில்‌ 
அமையும்‌ தேசிய அரசு என்ற 
நான்கு அம்சங்களையும்‌ மண்‌ 
டேலா சரியாகப்‌ பயன்படுத்தி 
புதிய தென்னாபிரிக்காவை மல 
ரச்‌ செய்ய அவரால்‌ முடியும்‌ என 
நம்புவோம்‌. 


கறுப்பின மக்களின்‌ கனவுகள்‌ 
கருகினால்‌, மண்டேலாவின்‌ 
புதிய அரசு கறுப்பின மக்களா 
லேயே புறக்கணிக்கப்படும்‌ என்‌ 
பது உறுதி, விடுதலைப்‌ போராட்‌ 
டம்‌ என்பது வேறு, நீதியான நிர்‌ 
வாகம்‌ சுபீட்சமான எதிர்‌ 
காலத்தை உறுதி செய்யும்‌ அரசு 
என்பது வேறு. விடுதலைப்‌ 
போராட்டத்தில்‌ சாதனை 
படைத்த மண்டேலா தென்னாபி 
ரிக்க அரச நிர்வாகத்திலும்‌ 
சாதனை படைக்கட்டும்‌. ஹு 


நனறி: வெரித்தாஸ்‌ 


மிதவாதியான மண்டேலா 
ஆயுதப்‌ போரை நம்பினார்‌ 


மே தின உரையில்‌ பாலகுமாரன்‌ 


மித்வாதியாக இருந்த ஆபிரிக்‌ 


க தேசிய காங்கிரஸ்‌ தலைவர்‌ 


நெல்சன்‌ மண்டேலா 1961ல்‌ 
நடைபெற்ற படுகொலைகளைத்‌ 
தொடர்ந்து வன்முறையாளராக 


மாறினார்‌. இதை அவர்‌ பகிரங்‌ 
கமாகவே அறிவித்தார்‌. அந்த 
நாட்டின்‌ சம்பவங்களை நாமும்‌ 
எண்ணிப்பார்க்க வேண்டும்‌ இவ்‌ 
வாறு யாழ்‌ பல்கலைக்கழக 
மருத்துவபீட மைதானத்தில்‌ 
நடைபெற்ற மேதினக்‌ கூட்டத்‌ 
தில்‌ கலந்து கொண்டு தமிழீழ 
கல்விக்கழகத்தை சேர்ந்த 
பாலகுமாரன்‌ பேசினார்‌. 


அவர்‌ மேலும்‌ தெரிவிக்கையில்‌; 
இந்த நேரத்திலே நான்‌ ஓர்‌ முக்‌ 
கியமான செய்தியை கூறிவைக்க 
விரும்புகிறேன்‌. உங்களுக்குத்‌ 
தெரியும்‌, நாங்கள்‌ இன்றைக்கு 
இந்த நிகழ்வினை நடாத்திக்கொ 
ண்டிருக்கும்‌ போது : உலகிலே 
ஒரு நாட்டிலே அந்த மக்கள்‌ 
தமது விடிவை எண்ணி மகிழ்‌ 


கிறார்கள்‌ என்று. தென்னாபி 
ரிக்கா என்ற நாட்டிலே ஒரு 
பெரும்‌ போராட்டம்‌ நடந்து 


நுண்கலைக்‌ கல்லூரி ஆரம்பம்‌ 


டோ ட்முன்ட்‌ நகரில்‌ 14 0- 
5.1994 இல்‌ தமிழர்‌ கலை, பண்‌ 
பாட்டுக்‌ கழகத்தினர்‌ நுண்க 
லைக்‌ கல்லூரிஒன்றைத்‌ திறந்து 
வைத்தனர்‌. BENDICT SCHO- 
OL, HOHLELUFT -20, BRUEC- 
KSTR இல்‌ சனிக்கிழமை 
தோறும்‌ நடைபெறும்‌ பயிற்சி 
வகுப்புக்களில்‌ கர்நாடக: சங்கீத 
வாய்ப்பாட்டு, மிருதங்கம்‌, 
தபேலா, வயலின்‌, வீணை, சிற்‌ 
பம்‌, ஓவியம்‌ ஆகிய பிரிவுகள்‌ 
இயங்கும்‌” என கலை, பண்பாட்‌ 
டுக்‌ கழக பொறுப்பாளர்‌ தெரிவித்‌ 
துள்ளார்‌. அவர்‌ அங்கு உரை 
யாற்றுகையில்‌, “தமிழீழத்தில்‌ 
நமது பாரம்பரியக்‌ கலைகளைக்‌ 
கற்று, பின்‌ அதனைத்‌ தொடர 
முடியாத சூழலில்‌ புலம்பெயர்ந்து 
வாழும்‌ கலை ஆர்வலர்களை 
யும்‌, தமிழ்க்‌ கலைகளைக்‌ கற்க 


விரும்பும்‌ புதியவர்களையும்‌ 
கருத்தில்கொண்டு ஆரம்பிக்கப்‌ 
பட்டதே இந்த நுண்கலைக்‌ கல்‌ 
லூரி” எனக்‌ குறிப்பிட்டார்‌. 


குத்துவிளக்கேற்றி விழாவை 
ஆரம்பித்து வைத்த மிருதங்க 
வித்துவான்‌ பேசும்போது, மி 
ருதங்கம்‌ பயிலவும்‌ பாண்டித்தி 
யம்‌ பெறவும்‌ வயதெல்லை 
கிடையாது. இசைக்கு சுவை 
சேர்க்கும்‌ ஒரு இசைக்கருவியே 
மிருதங்கம்‌” என்றார்‌. 


ஓவியக்கலை பயிற்றுவிக்கும்‌ 
ஆசிரியர்‌ பேசுகையில்‌, ”சிறுவர்‌ 
களுக்கு ஓவியம்‌ பயிற்றுவிக்கும்‌ 
போது, அவர்களுக்கு பயிற்றுவிப்‌ 


பதிலும்‌ அதிகமாக, அவர்களி 
டம்‌ நான்‌ கற்றுக்கொள்ளுகின்‌ 
றேன்‌. அதேவேளை ஓவிய 


நுணுக்கங்களைப்‌ புரிந்துகொள்ள 


புரிந்துணர்வுள்ள வயது அவசி 
யமாகின்றது” எனக்‌ குறிப்பிட்‌ 
டார்‌. 


தபேலாக்‌ கலைஞர்‌ பேசும்போது 
*எந்த ஒரு தமிழ்க்‌ கலையை 
கற்பதற்கும்‌ முன்‌ தமிழைக்‌ கற்க 
வேண்டும்‌. தமிழ்‌ மூலமே 
தமிழ்க்‌ கலையை முழுமையாகக்‌ 
கற்கமுடியும்‌” என்றார்‌. 


ஆலோசனை வழங்கிப்‌ பேசிய 
தமிழீழ விடுதலைப்‌ புலிகள்‌ 
இயக்க யேர்மன்‌ கிளைப்‌ பொறுப்‌ 
பாளர்‌, “இப்பொழுது நாங்கள்‌ 
விதையை நட்டிருக்கின்றோம்‌. 
இது விருட்சமாகி வளரவேண்‌ 
டியதன்‌ அவசியத்தை நீங்கள்‌ 
அறிவீர்கள்‌. இந்த நுண்கலைக்‌ 
கல்லூரியை வளர்க்கவேண்டிய 
பொறுப்பும்‌ கடமையும்‌ உங்களு 
டையதே” என்றார்‌. ஜு 


அந்த மக்கள்‌ தமது விடிவிற்கு 
மாறுகின்ற நாள்‌ இது. அந்த 
நாட்டின்‌ சில சம்பவங்களை 
இங்கு நாம்‌ எண்ணிப்பார்க்க 
வேண்டிய கட்டாயம்‌ உள்ளது. 
உங்களுக்குத்‌ தெரியும்‌, அங்கே 
நெல்சன்‌ மண்டேலா என்பவர்‌ 
27 வருடங்கள்‌ சிறையிலே 
இருந்து இன்று வெளியிலே 
தமது மக்களுடன்‌ சேர்ந்து 
மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்‌. 
அவருடைய வரலாற்றைப்‌ பாருங்‌ 
கள்‌. ஆரம்பத்திலே அவரும்‌ எங்‌ 
கள்‌ பழைய மிதவாத தலைவர்‌ 
கள்‌ போல்தான்‌ பேச்சுவார்த்‌ 
தைகள்‌, சத்தியாக்கிரகம்‌ என்று 
சொல்லி 1912 ம்‌ ஆண்டில்‌ 
இருந்து 1961ம்‌ ஆண்டுவரை 
ஒரு வித்தியாசமான போராட்ட 
வடிவத்தில்‌ அவரது கட்சி 
செயல்ப்ட்டது. 


1961ம்‌ ஆண்டுவரை 
நடந்த படுகொலைகளுக்குப்‌ 
பின்னர்‌, அவர்‌ தீர்க்கமான 
முடிவொன்றை எடுத்தார்‌. உலக 
மக்களுக்கே அறைகூவல்‌ 
விடுத்து அவர்‌ கூறினார்‌; இனி 
மேல்‌ நான்‌ ஆயுதப்போராட்டத்‌ 
தையே விரும்புகின்றேன்‌, நான்‌ 
ஒரு நாசகார சக்தியாக மாறு 
வேன்‌, நான்‌ வன்முறையைத்‌ 
தான்‌ நாடுவேன்‌, எனது மக்க 
ளுக்காக அதைத்தவிர வேறு 
வழியில்லை என்றார்‌. அவர்‌ 
அப்படி கூறியதற்காக அவரை 
சிறை வைத்தார்கள்‌. சிறையி 
லிருந்து 27 வருடங்கள்‌ போரா 


ஆனால்‌ 


டினார்‌. தனது கட்சியினரை 
ஆயுத பாணிகளாக்கினார்‌. 
தானும்‌ அல்ஜீரியா சென்று 
ஆயுதப்‌ பயிற்சியும்‌ பெற்றார்‌. 


அவர்‌ இன்று உலகத்தின்‌ கண்‌ 
ணுக்கு ஒரு காந்தியாக சித்தரிக்‌ 
கப்‌ படுகிறார்‌. இன்று அதுவல்ல 
உண்மை. அவர்‌ மிகத்‌ தெளி 
வாக கூறியிருக்கிறார்‌, எந்தக்‌ 
கட்டத்திலும்‌ விட்டுக்‌ கொடுக்க 
முடியாது என்று. உங்களுக்குத்‌ 
தெரியும்‌ மிக அண்மைக்காலமாக 
இனவாத சிங்கள அரசுகள்‌ எல்‌ 
லாம்‌ ஒரு கோரிக்கை விடுத்து 


வருகிறார்கள்‌. வன்முறையை 
கைவிடுங்கள்‌, ஆயுதங்களை 
கையளியுங்கள்‌, தலைவரை 
பேசவாருங்கள்‌ என்று. அது 
போலத்தான்‌ . . மண்டேலாவிடம்‌ 


தென்னாபிரிக்க அரசு கூறியது, 
உன்னை வெளியே விடுகிறோம்‌ 
வன்முறைகளை கைவிடவேண்‌ 


டுமென்று. 


ஆனால்‌ அவர்‌ மிகத்தெளிவாக 
கூறினார்‌, நான்‌ எப்பொழுதும்‌ 
எனது கோரிக்கையை கைவிட 
மாட்டேன்‌. நான்‌ சுதந்திரமான 
வனாக இருந்தாலே அரசுடன்‌ 
பேசமுடியும்‌. நான்‌ அடிமையாக 
இருந்து பேசமுடியாது. எந்தக்‌ 


கட்டத்திலும்‌ நான்‌ சுதந்திரமா 
னவனாக இருந்தால்‌ மட்டுமே 
பேசமுடியும்‌ என்று கூறினார்‌. 


இன்று அந்த நிலைமை மாறியுள்‌ 
ளதை நீங்கள்‌ பார்க்க முடியும்‌. 
எங்களுடைய தலைவரையும்‌, 
எமது போராளிகளையும்‌, எமது 
மக்களையும்‌ இரண்டாந்தரமாக 


மதித்து, தமது கால்களால்‌ 
மிதித்து பேச்சுவார்த்தைக்கு 
வருமாறு விடுத்த கோரிக்‌ 


கையை நாம்‌ நெல்சன்‌ மண்‌ 
டேலாவின்‌ இந்தக்‌ கூற்றுடன்‌ 
ஒப்பிட்டுப்‌ பார்க்க முடியும்‌. 
அவர்‌ மிகத்‌ தெளிவாகக்‌ கூறி 
னார்‌, எந்தக்கட்டத்திலும்‌ எந்‌ 
தவொரு நிபந்தனைக்கும்‌ உட்‌ 
பட்டு நான்‌ செயற்பட மாட்‌ 
டேன்‌. என்னுடைய கெளர 
வத்தை இழந்து எனது மக்களின்‌ 
நலன்களை அடைவு வைக்க 


முடியாது எனக்‌ கூறினார்‌. 
அதனால்தான்‌, அவ்வாறு 
போராடிய மக்களின்‌ விடிவு 


பெற்ற கதை இன்று எமக்கு உற்‌ 
சாகத்தைத்‌ தருகிறது. னு 


கணக்கில்‌ 


எமது விடுதலைப்‌ போராட்டம்‌ 


எந்த நாட்டிலும்‌ தங்கி நிற்கவில்லை 


மீது விடுதலைப்‌ போராட்டம்‌ 
எந்த ஒரு நாட்டினதும்‌ உத 
வியை நாடி நிற்கவில்லை. 
விடுதலைப்‌ போராட்டம்‌ யாரு 
டைய உதவிகளையும்‌ எதிர்பார்க்‌ 
காமல்‌ எமது சொந்த முயற்சியி 
லேயே. நின்று வருகிறது. எமது 
போராட்டம்‌ உலகத்தில்‌ ஒரு 
புதிய கோட்பாட்டை எடுத்துள்‌ 
ளது. சர்வதேச ரீதியில்‌ எமது 
போராட்டம்‌ உயர்ந்து வளர்ந்து 
நிற்கிறது. 


அல்வாய்‌ வடக்கு சிற்றூர்‌ 
பொறுப்பாளர்‌ திரு கிண்ணியன்‌ 
தலைமையில்‌, புலோலி கிழக்கு 
உத்திராவத்தை ஆலய முன்ற 
லில்‌, சித்திரை மாதங்களில்‌ 
வீரச்சாவடைந்த மாவீரர்கள்‌ 
நினைவாக பருத்தித்துறை வட்‌ 
டத்தில்‌ நடைபெற்ற மாவீரர்‌ 
கூட்டத்தில்‌, யாழ்‌. மாவட்ட 
அரசியற்துறைப்‌ பொறுப்பாளர்‌ 
திரு. இளம்பருதி முன்கண்ட 
வாறு தெரிவித்தார்‌. 


அவர்‌ அங்கு மேலும்‌ தெரிவிக்‌ 


கையில்‌, இந்திய இராணுவம்‌ 
இங்கு நிலைகொண்டிருந்த 
போது, அன்று இருந்த இந்தியத்‌ 
தூதுவர்‌ டிக்சிற்‌, எமது 


போராட்ட வளர்ச்சியை சின்னா 
பின்னமாக உடைக்க முற்பட்ட 
வர்‌. அதற்காக இந்தியப்‌ 
படையைத்‌ தயார்‌ செய்தவர்‌. 
ஆனால்‌ எமது போராட்டம்‌ 
உடைந்தோ, அழிந்தோ போக 
வில்லை. ஆனால்‌ இன்று ஓய்வு 
பெற்றுவிட்ட அந்தத்‌ தூதுவர்‌ 
புலிகளை வெல்ல முடியாது. 
தமிழ்‌ மக்களின்‌ ஏகோபித்த 
தலைவர்‌ திரு.வே. பிரபாகரன்‌ 
தான்‌ என்று அண்மையில்‌ பத்தி 
ரிகைகளுக்கு அறிக்கை கொடுத்‌ 
திருந்தார்‌. இப்பொழுது டிக்சிற்‌ 
காலம்‌ கடந்த ஞானத்தைப்‌ பெற்‌ 
றிருக்கிறார்‌ என்றுதான்‌ கூறமு 
டியும்‌. இது ஒருவகையில்‌ பார்க்‌ 
கும்போது உலகநாடுகளில்‌, எம்‌ 
மீது ஒரு எதிர்ப்பை உண்டுபண்‌ 


ணுகின்ற  நடவடிக்கையாகவும்‌ 
இருக்கலாம்‌ என கருதமுடிகி 
றது. 


ஆயுதப்‌ போராட்டம்‌ மூலம்தான்‌ 
எமது இலக்கை நாம்‌ பெற்றுவிட 
முடியும்‌. இந்த உண்மை கடந்‌ 
தகால அரசியல்‌ வாழ்க்கை 
மூலம்‌ எடுத்துக்‌ காட்டப்படுகி 
றது. மூதாதையர்‌ முன்னர்‌ 
நடாத்திய போராட்டங்களில்‌ 
ஆயுதங்களை ஏந்தினார்களா? 
சிங்கள எதிர்ப்புப்‌ போராட்டம்‌, 
கச்சேரியில்‌ மறியல்‌ போராட்‌ 
டம்‌, உண்ணாவிரதப்‌ போராட்‌ 
டம்‌ என்பன அகிம்சை வழியில்‌ 
நடைபெற்றன. 

தமிழீழம்‌ பிறப்பதை இந்தியா 
விரும்பவில்லை. தமிழீழம்‌ 
என்று ஒன்று உருவாகினால்‌ 
தனது நாட்டிற்கு ஆபத்து என 
தூதுவர்‌ டிக்சிற்‌ கூறுகிறார்‌. 
இந்த டிக்சிற்றின்‌ கருத்து ஆபத்‌ 
தானது. இதில்‌ நாங்கள்‌ சரி 
யான நிலைப்பாட்டை. எடுக்கவே 
ண்டும்‌. 7 


வடபுலத்தில்‌ சிங்கள இராணு 
வம்‌ பாரிய யுத்தத்தை நடாத்தத்‌ 
திட்டமிட்டு தயார்படுத்தி வரு 
கிறது. தமிழனுக்கு அடித்தால்‌ 
தான்‌ டி.பி. யின்பதவி நீடிக்‌ 
கும்‌. செல்வாக்கு நிலைக்கும்‌. 
அதே போல்‌, ஜெரி டி சில்வா 
வும்‌ பதவியில்‌ நீடித்துக்‌ கொள்ள 
முடியும்‌. இதனை வைத்து சி 
லங்கா அரசு தமிழ்‌ மக்களைத்‌ 
தாக்க முயற்சிக்கிறது. எதிரி எங்‌ 
கள்‌ மீது எடுக்கப்‌ போகின்ற 
படையெடுப்பு தற்காலிக வெற்றிக்‌ 
காக, எங்கள்‌ மீது அனர்த்தங்‌ 
களை ஏற்படுத்த முயல்கிறது. 
இதற்கு நாங்கள்‌ இடம்கொடுப்‌ 
போமேயானால்‌, எதிரி நிரந்தர 
வெற்றிக்கு நகருவான்‌. இதற்கு 
நாங்கள்‌ விட்டுக்‌ கொடுக்க 
முடியுமா? ஆட்பலம்‌ இல்லாத 
நிலையில்‌ வெற்றிகொள்ள முடி 
யாது. மக்கள்‌ பலமாக நிற்பார்‌ 


களேயானால்‌ எங்களுக்குப்‌ பலம்‌ 
ஏற்படும்‌. 


எமது போராட்டத்தின்‌ கவசம்‌ 
மக்கள்‌. தென்‌ தமிழீழத்திலே 
எமது போராளிகளுக்கு அங்‌ 
குள்ள தமிழ்‌ மக்கள்‌ இயன்ற 
வரை உதவுகின்றனர்‌. இராணுவ 
முகாம்கள்‌ அடுக்கடுக்காக 
இருக்கின்ற“ போதிலும்‌, அங்‌ 
குள்ள மக்களின்‌ உதவியினால்‌ 
எமது போராளிகள்‌ அப்பகுதி 
யில்‌, பல இராணுவத்தினர்‌, 
பொலிசாரை அழித்து வருகின்‌ 
றனர்‌. எமது போராட்டம்‌ ஆரம்‌ 
பிக்கும்‌ போது எம்‌ மக்களிடம்‌ 
நம்பிக்கையீனம்‌ ஏற்பட்டது. 
ஆனால்‌ தற்போது எமது மக்க 
ளிற்கு எமது போராட்ட வடிவம்‌ 
நன்றாகப்‌ புரிகிறது என்றார்‌. 


மற்றும்‌ பயிற்சிப்‌ பள்ளி ஆசிரியர்‌ 
திருடி மு.வே. வாஞ்சிநாதன்‌, 
பருத்தித்துறை வட்ட மகளிர்‌ 
பொறுப்பாளர்‌ செல்வி யாழரசி, 
யாழ்‌. மாவட்ட மாவீரர்‌ பொறுப்‌ 
பாளர்‌ திரு. எழிலன்‌ ஆகியோரும்‌ 
நினைவுரை நிகழ்த்தினர்‌. ஜு 


கூறப்பட்டுள்ளது. 


செயலாளர்‌, 


தமிழர்‌ புனர்‌ வாழ்வுக்‌ கழக 
சர்வதேச பணிமனை வேண்டுகோள்‌ ! 


சென்ற இதழில்‌ (27-54) * 1000 ஆதரவற்ற குழந்‌ 
தைகளைத்‌ தத்தெடுக்கும்‌ தமிழர்‌ புனர்‌ வாழ்வுக்‌ 
கழகத்தின்‌ புதிய திட்டம்‌ " எண்ற தலைப்பில்‌ பிரசு 
ரிக்கப்பட்ட கட்டுரை தொடர்பாகவே, லண்டன்‌ தமிழர்‌ 
புனர்‌ வாழ்வுக்‌ கழகப்‌ பணிமனை இவ்‌ வேண்டு 
கோளை விடூவித்துள்ளது. 


“ஆதரவற்ற 1000 தமிழீழக்‌ குழந்தைகளை பராமரிக்கும்‌ தமிழர்‌ 
புனர்‌ வாழ்வுக்‌ கழகத்தின்‌ செயற்திட்டத்திற்கு, 
பணிமனை எவ்வாறு உதவ திட்டமிட்டுள்ளது ” என்ற விப 
ரத்தை அது வெளியிட்டுள்ளது. 


அவுஸ்திரேலியா, நியூசிலாந்து, பப்புவாநியூகெனியா போன்ற 
நாடுகளில்‌ வாழும்‌ தமிழர்களின்‌ உதவியுடன்‌ 400 குழந்தைக 
ளையும்‌, ஐரோப்பிய நாடுகளில்‌ வாழும்‌ தமிழர்களின்‌ உதவி 
யுடன்‌ 600 குழந்தைகளையும்‌ பராமரிப்பதற்கான திட்டங்களை 
தாம்‌ தயாரித்து ஆரம்பிக்கக்‌ தொடங்கியுள்ளதாக அதில்‌ 


இது தொடர்பாக உதவ விரும்பும்‌ தமிழர்கள்‌, 


தமிழர்‌ புனர்‌ வாழ்வுக்‌ கழகம்‌, 
சர்வதேசப்‌ பணிமனை, 

79 HOE STREET, 

LONDON E-17. 


என்ற முகவரியுடன்‌ அல்லது 081-521 1313, 081-320. 3878, 
071582: 4635: என்ற தொலைபேசி இலக்கத்துடன்‌ தொடர்பு 
கொள்ளுமாறு கேட்கப்படுகின்றனர்‌. 


10- 6 - 1994 


சர்வதேச 


ரற்ங்காவிள்‌ உண்மையான ஆட்சியாளர்கள்‌ 
பாதாள உலகர்‌ பயங்கரவாதிகளே ! 


ப சிறீலங்கா தென்மாகாண அமைச்சர்‌ அமரசிறி தொடங்கொட 


8 

இணிழயர்களை தொழில்களி 
லிருந்து பலவந்தமாக வெளியேற்‌ 
றினர்‌. மூளைசாலிகளையும்‌ 
கலைஞர்களையும்‌ அடித்து 
நொருக்கினர்‌. தொழிலாளர்கள்‌ 
தாக்கப்பட்டனர்‌. பல்கலைக்‌ 
கழகங்களை காலவரையின்றி 
முடினர்‌. மாணவ, மாணவி 
களை சட்டவிரோதமான 
முறைகளில்‌ தண்டித்தனர்‌. 


நட்டஈரு வழங்க நீதிமன்றம்‌ தர்ப்பு 
தகவல்‌ கொழுக்க தவறியதாக சிறீலங்கா வழக்கு 


பண்டாரவளை பிந்துனுவெ 
வாவில்‌ தடுத்துவைக்கப்பட்டிருக்‌ 
கும்‌ 25 வயதான பாலிப்போடி 
சுந்தரலிங்கம்‌ என்பவர்‌ 
தொடுத்த அடிப்படை மனித௨ 
ரிமை மீறல்‌ மனுவில்‌, நட்டஈ 
டாக 75,000 ரூபா வழங்கும்படி 
சிறீலங்கா அரசுக்கு நீதிமன்றம்‌ 
உத்தரவிட்டது. 


இவர்‌ 22.10.92 ல்‌ வயலில்‌ 
வேலை செய்து கொண்டிருந்த 
போது இராணுவத்தினரால்‌ 
கைதுசெய்யப்பட்டார்‌. கையும்‌, 
காலும்‌ கட்டப்பட்டு பதுங்குகுழி 


ஒன்றில்‌ போடப்பட்டு தடியால்‌ 
மூன்று தினங்கள்‌ விட்டுவிட்டுத்‌ 
தாக்கப்பட்டுள்ளார்‌. இரண்டு 
நாட்களாக உணவும்‌, தண்‌ 
௬ம்‌ வழங்கப்படாதிருந்துள்ளார்‌. 
பெற்றோல்‌ நிரப்பப்பட்ட “சொப்‌ 
பிங்‌” பையை தலையில்‌ கட்டி 
விட்டு நெருப்பை மூட்டி 
புகையை சுவாசித்து மூச்சுச்‌ 
திணறுமாறு வதைக்கப்பட்டுள்‌ 
ளார்‌. இவரின்‌ ஆண்உறுப்புக்‌ 
கூட கடுமையாகத்‌ தாக்கப்பட்‌ 
டிருப்ப தாக, வைத்திய அறிக்‌ 
கைகள்‌ தெரிவித்துள்ளன. 


இவருடைய மனுவை நீதிமன்றம்‌ 


கிளாலி மூலமான பயணம்‌ 
அரச ஊழியர்‌ நாட்டம்‌ 


அரசாங்க உத்தியோகத்தர்‌ 
கள்‌, பல்கலைக்‌ கழக மாண 
வர்கள்‌ கப்பல்‌ மூலமான பய 
ணத்தில்‌ ஈடுபடுவதில்‌ சமீப 
காலமாக நாட்டமின்றிக்‌ காணப்‌ 
படுகின்றனர்‌. வழமையாக கப்‌ 
பல்‌ மூலம்‌ கொழும்புப்‌ பய 
ணத்தை மேற்கொள்ளும்‌ இவர்‌ 
கள்‌, அண்மை காலமாக 
கிளாலி மூலமான ப்யணத்‌ 
தையே அதிகம்‌ விரும்புகிறார்‌ 
கள்‌ எனத்‌ தெரிவிக்கப்படுகின்‌ 
றது. கப்பல்‌ மூலமான பயணத்‌ 
தில்‌ ஏற்படும்‌ சிரமங்கள்‌, தாம 
தங்கள்‌ ஆகியவை இதற்குக்‌ 
காரணமாகச்‌ சொல்லப்படுவது 
டன்‌, கப்பல்‌ பயணத்திற்கு பய 


ணிகள்‌ ஒவ்வொருவரும்‌ முன்‌ 
கூட்டியே யாழ்‌ செயலகத்தில்‌ 
பணத்தைச்‌ செலுத்த வேண்டும்‌ 
என்ற கட்டளையும்‌ இதற்கான 
காரணம்‌ எனச்‌ சொல்லப்படுகின்‌ 
றது. நாகதேவன்துறை கடற்‌ 
படை முகாம்‌ தகர்க்கப்பட்டதா 
லும்‌, சமீப காலமாக இக்‌ கடற்‌ 
பரப்பில்‌ கடற்படையினரின்‌ தாக்‌ 
குதல்‌ சம்பவங்கள்‌ எதுவும்‌ இல்‌ 
லாததாலும்‌, குறிப்பிட்ட திகதி 
யில்‌ சிரமமின்றிப்‌ பயணம்‌ செய்ய 
முடிவதாலும்‌ இந்த அதிகாரிகள்‌ 
கிளாலி ஊடாகக்‌ கொழும்பிற்‌ 
கான பயணத்தை மேற்கொள்‌ 
கின்றனர்‌ எனத்‌ தெரிவிக்கப்படு 


கின்றது. ஹு அ 


ஏற்றுக்கொண்டதை 
சென்றமாதம்‌ 16ம்‌ 
ருக்கு நீதிமன்றம்‌ வழங்கிய 
பணநட்டஈட்டை கிடைக்கச்‌ 
செய்யுமாறு, சிறீலங்கா பாது 
காப்பு அமைச்சின்‌ செயலாள 
ருக்கு இவரின்‌ சட்டத்தரணிக 
டிதம்‌ அனுப்பியுள்ளார்‌. 


அடுத்து, 
திகதி இவ 


அதற்குப்‌ பதிலாக இவர்மேல்‌, 
விடுதலைப்புலிகள்‌ பற்றி தகவல்‌ 
தரத்தவறினார்‌ எனும்‌ குற்றச்‌ 
சாட்டில்‌ சிறீலங்கா சட்டமாஅ 
திபர்‌ வழக்கு தாக்கல்‌ செய்துள்‌ 
ளார்‌. இவரிடம்‌ ஆங்கிலத்தில்‌ 
தயாரிக்கப்பட்ட ஒப்புதல்‌ வாக்‌ 
குமுலம்‌ ஒன்றில்‌ பெருவிரல்‌ 
அடையாளம்‌ கையெழுத்தாகப்‌ 
பெறப்பட்டு, இப்புதிய வழக்கு 
தாக்கல்‌ செய்யப்பட்டுள்ளது. 
இவர்‌ விடுதலைப்புலிகளின்‌ 
வயலில்‌ வேலை செய்துள்ளார்‌ 
எனவும்‌, அந்நேரம்‌ இவரை 
வயலில்‌ வேலை செய்வித்த 
வெங்காயன்‌ எனும்‌ விடுதலைப்‌ 
புலி பற்றி 1. 9.92 க்கும்‌ 22. 10. 92 
க்கும்‌ இடையில்‌ பொலிசுக்கு 
தகவல்‌ கொடுக்கத்‌ தவறியுள்‌ 
ளார்‌ எனவும்‌ அந்த ஆங்கில 
குற்றப்பத்திரத்தில்‌ தெரிவிக்கப்‌ 
பட்டுள்ளதாக- தெரிகிறது. 


பல மாதங்களாக விசாரணை 
யின்றி தடுத்து வைக்கப்பட்டி 
ருந்த இவர்‌, அடிப்படை மனித 
உரிமைமீறல்‌ மனு தாக்கல்‌ 
செய்து நட்டஈடு நீதிமன்றத்தால்‌ 
தீர்க்கப்பட்டதும்‌, சிறீலங்கா 
அரசாங்கம்‌ இப்புதிய வழக்கைத்‌ 
தாக்கல்‌ செய்துள்ளமை குறிப்பி 
டத்தக்கது. ணு 


கொலைசெய்யப்‌ 
பட்டனர்‌. இத்தனையையும்‌ 
செய்து வந்த பாதாள உலக 
சமூகவிரோதிகளே நாட்டை 
மறைமுகமாக ஆட்சிசெய்து வந்‌ 
துள்ளனர்‌ என்பது வெளியாகும்‌ 
சம்பவங்களுடாக நிரூபணமாகி 
வருகிறது”. இவ்வாறு சிறீலங்‌ 
காவின்‌ தென்மாகாணசபையின்‌ 
முதலமைச்சர்‌ அமரசிறி தொடங்‌ 
கொட கம்புறுப்பிட்டிய பஸ்கொ 
டையில்‌ அளிக்கப்பட்ட வர 
வேற்பு வைபவத்தில்‌ பேசுகை 
யில்‌ கூறியுள்ளார்‌. 


இளைஞர்கள்‌ 


இவர்‌: தொடர்ந்து பேசுகையில்‌, 


சிலர்‌ பல்வேறு பெயர்களை 
வைத்து அப்பாவி இளைஞர்‌ 
களை சண்டியர்களாகவும்‌, 


கொள்ளைக்காரர்களாகவும்‌ 
மாற்றி அவர்கள்‌ மூலம்‌ தங்கள்‌ 
காரியங்களைச்‌ சாதித்துவிட்டு 


இன்று அந்த இளைஞர்களைக்‌ 
காட்டிக்கொடுக்க முயல்கின்ற 
னர்‌” என்றார்‌. 


துப்பாக்கி திரும்புகின்றது. 


ஈசனசக்தி எனக்கூறி மக்களை 
ஆயுதங்களால்‌ ஆட்சிசெய்து 
வந்த காடைத்தனமான அரசி 
யல்‌ யுகத்தை முடிவுக்கு கொண்‌ 
டுவருவதற்கு, முதலாவது 
வெற்றி வெடிமுழக்கம்‌ வைத்த 
தென்பகுதி மக்களை முழுநா 
டுமே இன்று கெளரவிக்கின்றது. 
கடந்த பதினேழு ஆண்டுகளாக 
மக்களை நோக்கி திரும்பி 
இருந்த துப்பாக்கிரவைகள்‌ இப்‌ 
போது தென்மாகாண மக்களின்‌ 
வாக்குகளால்‌ ஆட்சியாளர்களை 
நோக்கி திரும்பியிருக்கின்றன” 
எனவும்‌ கூறினார்‌. ஹு 


பெளத்த மகாசங்கம்‌ எடுக்கும்‌ முடிவில்தான்‌ 
நாட்டின்‌ எதிர்காலம்‌ உண்டு 
சிறீலங்கா ஜனாதிபதி பகிரங்க அறிவிப்பு 


॥॥ 

[ர ட்டில்‌ சமாதானத்தை 
யும்‌, உறுதிப்பாட்டையும்‌ கருதி 
செயல்பட வேண்டிய நிலையில்‌ 
நாம்‌ இன்று இருக்கின்றோம்‌; 
பொறுப்புடன்‌ செயலாற்ற வேண்‌ 
டியுள்ளது. இந்த சவாலை எதிர்‌ 
கொள்ள தகுதியான ஒருவர்‌ 
தேவை என்பதை, நீங்களும்‌ ஏற்‌ 
றுக்கொள்வீர்கள்‌ எனக்கருதுகி 
றேன்‌. இந்தத்‌ தேர்தல்‌ ஆண்‌ 
டில்‌ நீங்கள்‌ எடுக்கும்‌ முடிவின்‌ 


கீழ்தான்‌ எமது நாட்டின்‌ எதிர்‌ 
காலம்‌ அமைதி, சமாதானம்‌ 
என்பன நிலைபெறும்‌ என்பதைப்‌ 
புதிதாகச்‌ சொல்ல வேண்டிய 
தில்லை. ” 


இவ்வாறு சிறீலங்கா ஜனாதிபதி 
விஜேதுங்க சகல பெளத்த 
விகாராதிபதிகளுக்கும்‌ அனுப்பி 
வைத்துள்ள கடிதத்தில்‌ கூறியுள்‌ 
ளார்‌. ஜு 


சிறையில்‌ கற்பழிக்கப்பட்டதை 
மறைக்க சிறீலங்கா முயற்சி 


கிடக்கு மாகாணத்தில்‌ சந்‌ 
தேகத்தின்‌ பேரில்‌ சிறீலங்காப்‌ 
பாதுகாப்புப்‌ படைகளின்‌ சுற்றி 
வளைப்பின்‌ போது கைதான 28 
வயது இளம்பெண்‌ ஒருவர்‌, சப்‌- 
இன்ஸ்பெக்டரால்‌ கற்பழிக்கப்‌ 
பட்ட விடயம்‌ வெளிவந்ததும்‌ 
அதனை மறைக்க சிறீலங்கா 
பாதுகாப்புப்‌ படைகள்‌ பெருமு 
யற்சி செய்கின்றன. 


இப்பெண்‌ திடீரென மட்டுநகர்‌ 
சிறையில்‌ இருந்து விடுதலை 
செய்யப்பட்டார்‌. இவரை விடு 


தலை செய்யும்படி இவருடைய 
தாயார்‌ தாக்கல்‌ செய்த ஆட்கொ 


ணர்வு மனு நீதிமன்றத்தில்‌ 
விசாரணையில்‌ இருக்கும்‌ 
போதே இவர்‌ விடுதலையா 
னார்‌. 


ஆயினும்‌ சட்டவிரோத கைது, 
தடுத்து வைப்பு, மனிதாபிமான 
மற்ற முறையில்‌ நடத்தியமை 
எனும்‌ குற்றச்சாட்டுகளின்‌ 
பேரில்‌ பொலிசார்‌ மீது நஸ்ட 
ஈடு கோரி இவரது தாயார்‌ மற்‌ 
றொரு. வழக்கைத்‌ தாக்கல்‌ செய்‌ 
யவிருப்பதாகத்‌ தெரிகிறது. ஜு 


கணக்கில்‌ 


1065 1998 1994 


பயக்கக்‌ வ. வ்‌ 


8॥ 

அக்கா... அக்கா... என்ன 
பலமான யோசனையில இருக்கி 
றியள்‌”? 


பாவம்‌ என்னக்கா! தனி 
சோகத்தோட நிக்குது” 


, கூறியபடி நெற்றியைச்‌ 


வந்து நிற்பாள்‌ 
௪. ட சித்த நேரத்துக்குத்‌ 
உடனேயே கலகலப்பாகி, 
குதிக்கத்‌ தொடங்கி 


துருத்த கண்கள்‌. ்‌ சுறுசுறுப்பு. 

சொல்லப்போனால்‌, 
சொல்லிக்கொண்டே செல்ல 
லாம்‌. 


அவள்‌ ஒரு முழுமையான விடு 
தலைப்புலி. பத்தாவது வகுப்பில்‌ 
பரீட்சை எடுப்பதற்கு முன்னர்‌ 
கல்வியை இடைநிறுத்திவிட்டு, 
1990 இன்‌ ஆரம்ப காலப்‌ பகுதி 
யில்‌ தன்னை இவ்விடுதலைப்‌ 
போராட்டத்துடன்‌ இணைத்துக்‌ 
கொண்டவள்‌, இராணுவ ஆக்கி 
ரமிப்பினால்‌ சிதைந்துபோய்க்‌ 
கிடக்கும்‌ காங்கேசன்துறை 
இவளை ஈன்றெடுத்ததற்காக 
பெருமைகொள்ளும்‌. திருலோக 
சிங்கத்துக்குச்‌ செல்லப்‌ பெண்‌ 
ணாக செல்வராணியாக 1972 
இல்‌ பிறந்தவள்தூன்‌ யாழிசை. 
இரு .பெண்‌ சகோதரிகளையும்‌ 
உறவெனக்கொண்டவள்‌. தாயின்‌ 
பாசத்துக்கும்‌ அன்புக்கும்‌ பாத்‌ 
திரமாக வீட்டில்‌ வளைய வந்‌ 
தவள்‌. 


இயக்கத்தில்‌ இணைந்த பின்னர்‌ 
தனது கடமைகளில்‌ அவள்‌ 
சிறிதளவும்‌ தளருவதில்லை. 
பொறுப்பாளர்‌ சொன்ன 
வேலையைச்‌ சரிவரச்செய்து 
முடிக்கும்வரை பொறுப்பாளர்‌ 
முன்‌ வரத்தயங்குவாள்‌. 


லெப்‌. கேணல்‌ ராஜனின்‌ கீழ்‌, 
அதிகாரிகள்‌ பயிற்சிக்‌ கல்லூரி 
யில்‌ கல்வி கற்றாள்‌. பரீட்சை 
நடைபெறும்‌ சமயங்களில்‌ தனது 
திறமையைக்‌ காட்டத்‌ தவறுவ 
தில்லை. மிகவும்‌ துடிதுடிப்புக்‌ 
கொண்ட இவள்‌ பொறுப்பாளரின்‌ 
சிறிய தண்டனைகளுக்கு அடிக்‌ 
கடி ஆளாவாள்‌. இவளது செய 
லினால்‌ பாதிப்பைவிட, சிரிப்புத்‌ 
தான்‌ அதிகமாகத்‌ தோன்றும்‌. 
கல்லூரியைப்‌ பொறுத்தவரை 
ஞாயிறு தவிர்ந்த மற்றைய நாட்‌ 
களில்‌ சப்பாத்துக்களை கட்டா 
யம்‌ அணிந்திருக்க வேண்டும்‌. 
ஞாயிறு அதனைக்‌ கழுவிச்‌ சுத்‌ 
தமாக வைத்து, திங்கள்‌ அணிந்‌ 
துகொள்ள வேண்டும்‌. 


ஞாயிறு நாட்களில்‌ மட்டும்தான்‌ 
ஓய்வாக இருந்து ஒன்றாக 
அமர்ந்து சந்தோசமாக உரை 
யாடுவார்கள்‌; விளையாடுவார்‌ 
கள்‌. அன்று ஞாயிறு. 
மாடிவீட்டிலே இவர்களின்‌ 
முகாம்‌ இருந்தது. கீழே பொறுப்‌ 
பாளர்‌ இருந்ததை அறிந்தோ, 
அறியாமலோ ஞாயிறுதானே 
என்ற எண்ணத்தில்‌, துடிதுடிப்‌ 
புக்‌ குணம்கொண்ட யாழிசை, 


பெட்டி ஒன்றை எடுத்துத்‌ தாளம்‌ 
போட்டபடி பாடத்தொடங்கிவிட்‌ 
டாள்‌. 


தோழிகள்‌ அனைவரும்‌ சுற்றி 
உட்கார்ந்து ரசித்துக்கொண்டிருந் 
தனர்‌. 


அழகாகத்‌ தாளம்‌ தட்டி அவள்‌ 
பாடிய பாடல்‌. . . 


“நான்‌ பிறந்த நமது மண்‌ எங்‌ 
களதே... 
நாம்‌ தவழ்ந்த புழுதி மண்‌ எங்‌ 
களதே...* 


மிக இனிமையாக, தாளம்‌ பிச 
காமல்‌ அழகாகப்‌ பாடும்‌ திற 
மைகொண்டவள்‌. 


இவர்களது சத்தம்‌ பொறுக்க 
முடியாத பொறுப்பாளர்‌ மேலே 
வந்துவிட்டார்‌. மூலையில்‌ 
கிடந்த சப்பாத்துக்களே கண்‌ 
ணில்‌ தெரிய கழுத்தில்‌ சப்பாத்‌ 


துக்களைக்‌ கட்டிக்கொண்டு 
ஓடும்படி உத்தரவிட, சிரித்துக்‌ 
கொண்டே கழுத்தில்‌ சப்பாத்‌ 


தினை மாலையாக அணிந்தபடி 
பாடிப்பாடியே ஓடினாள்‌. பின்‌ 
னால்‌ ௪க தோழிகளும்‌. 


இவ்வாறு, தான்‌ செய்யும்‌ குறும்‌ 
புகளுக்குக்‌ கிடைக்கும்‌ தண்ட 
னையைக்கூட சந்தோசத்துடன்‌ 
செய்து முடித்துவிட்டு, பொறுப்‌ 


பாளர்‌ முன்‌ குழந்தைபோலச்‌ 
சிரிப்பாள்‌. பொறுப்பாளரின்‌ 
கோபம்‌ பட்டெனப்‌ பறக்க, 
சமாதான ஒப்பந்தம்‌ ஒன்று 


அங்கு திடீரென உருவாகும்‌. 


சிலவேளைகளில்‌ தனது குடும்‌ 
பத்தை நினைத்து சிறிது கலங்‌ 
குவாள்‌. ஆனால்‌ உடனேயே 
பழைய நிலைக்கு மாறிவிடுவாள்‌ 
போராட்டத்தில்‌ தந்தையின்‌ 
பங்கு மிகப்பெரியது. 


1975 இல்‌ துரோகி துரையப்பா 
சுட்டுக்‌ கொல்லப்பட்டவேளை, 
ஆக்கிரமிப்பாளர்கள்‌ ஊர்ஊராய்‌ 


ஊர்வலம்‌ வந்தனர்‌: உளவுப்ப 
டைகள்‌ உலாவின. கூடவே 
இருந்து குழிதோண்டும்‌ பலர்‌ 
இணைந்திருந்தனர்‌. எனினும்‌ 
துணிந்த உள்ளம்கொண்ட 

தந்‌ைத, தண்டனை வழங்கித்‌ 
திரும்பிய விடுதலைப்‌ புலிக 


ளைத்‌ தனது கட்டுமரத்தின்‌ துை 
ணயுடன்‌ மறுகரை சேர்த்தார்‌. 


இதற்காக, இவர்‌ காட்டிக்கொ 
டுக்கப்பட்டு அன்றைய பழைய 
பூங்கா இராணுவ முகாமில்‌ 
வைத்து இரண்டு நாட்கள்‌ கடு 
மையான சித்திரவதைகளை 
ஏற்க நேர்ந்தது. இதேபோல, 
இவரின்‌ மூத்த மகனும்‌ ' வடம 
ராட்சி ஒப்பரேசன்‌ லிபரேசனின்‌ 
“போது பிடிக்கப்பட்டு ஒன்றரை 
மாதங்கள்‌ பூசாமுகாமில்‌ சித்தி 
ரவதை அனுபவித்தான்‌. தந்‌ 
தையிடமிருந்து எதுவிதமான 
வாக்குமுலத்தையும்‌ ' பெறமுடி 
யாத இராணுவம்‌ தனது சித்தி 
ரவதையின்‌ ' பாதிப்பைமட்டும்‌ 
உணரும்படி விட்டுவிட்டது. 


தனது சகதோழியிடம்‌ யாழிசை 
அடிக்கடி தனது தந்தையைப்‌ பற்‌ 
றிக்‌ கூறுவாள்‌. அவரின்‌ உடல்‌ 
நிலையை நினைத்து கவலைப்‌ 
படுவாள்‌. திருமணத்தை எதிர்‌ 
நோக்கியபடி இருக்கும்‌ அக்கா 
வைப்‌ பற்றி நினைத்துக்கொள்‌ 


வாள்‌. இத்தனைக்கும்‌ மேலாக 
தனது உயிரான தம்பியை 
நினைத்துக்‌ கலங்குவாள்‌. 


1991 ஆம்‌ ஆண்டு ஆடி மாதம்‌ 
பத்தாம்‌ திகதி ஆனையிறவுப்‌ 
போர்‌. புலிகள்‌ தமது மரபுவழி 
முறையில்‌ மாபெரும்‌ யுத்தத்தில்‌ 
ஈடுபட்டிருந்தனர்‌. 


ஆனையிறவுப்‌ பக்கம்‌ யாழிசை 
யின்‌ குழுவும்‌ கட்டைக்காட்டுப்‌ 


பக்கம்‌ தம்பி நவீனனின்‌ குழு 
வும்‌. ஆனால்‌ இவ்விடயம்‌ 
அவள்‌ வீரத்தழும்பு பெற்றுத்‌ 


திரும்பி வரும்வரை தெரியாது. 
அப்போரின்‌ போது எத்த 
னையோ போராளிகளின்‌ உடல்‌ 
களை இம்மண்‌ அணைத்துக்கொ 
ண்டது. அதில்‌ தனது தம்பியும்‌ 
ஒருவன்‌ என்பதை பல நாட்கள்‌ 
கழித்தே அறிந்துகொண்டாள்‌ 
யாழிசை. 


அன்று மைதானத்தில்‌ பயிற்சி 
நடந்துகொண்டிருந்த நேரம்‌ 
ராஜனண்ணா யாழிசையை 
அழைத்து தம்பியின்‌ விடயத்‌ 
தைக்‌ கூறவும்‌ கண்கள்‌ இரண்‌ 
டும்‌ குளமாக, மைதானத்தை 
விட்டு வெளியேறி தனது அறைக்‌ 
குச்‌ சென்று, வேதனை தீரும்‌ 
வரை வாய்விட்டு அழுதாள்‌. 
புலிகள்‌ அழுவதில்லைத்தான்‌. 
ஆனால்‌ அவர்களுக்கும்‌ இதயம்‌ 
என்று ஒன்று உள்ளது. அதில்‌ 
பாசம்‌, பந்தம்‌ அனைத்து 
உணர்ச்சிகளும்‌ நிறையவே 
உண்டு. இதற்கு அவள்‌ மட்டும்‌ 
விதிவிலக்கல்ல. 


என்றும்‌ புன்னகையுடன்‌ துடிது 
டிப்புடன்‌ வளையவரும்‌ 
யாழிசை, அன்று அழுத காட்சி 


செல்வராணி திருலோகசிங்கம்‌ 
மானிப்பாய்‌ மேற்கு, கட்டுடை. 
(காங்கேசன்‌ அறை) 


1972-07-12 
1993-09-29 


பிறப்பு: 
வீரச்சாவு: 


எங்கள்‌ அனைவரையுமே அழ 
வைத்துவிட்டது. யாருக்கு யார்‌ 
ஆறுதல்‌ கூறுவது என்று தெரி 
யாத நிலை. அவள்‌ அடிக்கடி 
கூறுவாள்‌ “அக்கா என்ர தம்பி 
யோட போட்டிபோட்டுத்தான்‌ 
இயக்கத்துக்கு வந்தனான்‌. 
ஆனா அவனும்‌ எனக்குப்‌ பின்‌ 
னால வந்திட்டான்‌. வீட்டுக்கு 
ஒரு ஆள்‌ போதும்‌ எண்டு நான்‌ 
சொன்னாச்‌ சொல்லுவான்‌, 
இல்லை, ஒரு ஆம்பிளையும்‌ 
பொம்பிளையும்‌ கட்டாயம்‌ இருக்‌ 
கவேணும்‌ எண்டு என்னோட 
சண்டை பிடிப்பான்‌. இயக்கத்‌ 
துக்கு . வந்ததுக்கு ஒருக்காலும்‌ 
அவனைக்‌ காணேல்லை. கண்‌ 
டால்‌ கட்டிப்பிடிச்சு மாறி மாறிக்‌ 


ந்‌) 


கொஞ்சவேணும்‌ போல ஆசை 
யாக இருக்கக்கா. ஆனா எங்க 
நிக்கிறான்‌ எண்டுதான்‌ தெரி 
யல்ல” என்று தனது பாச உணர்‌ 
வினை சகதோழியிடம்‌ பகிர்ந்து 
கொள்ளுவாள்‌. 


அவளின்‌ தம்பி சிறுவயதிலேயே 
தீக்காயங்களுக்கு ஆளானவன்‌. 
உடலிலும்‌ முகத்திலும்‌ அதன்‌ 
அடையாளங்கள்‌ தழும்புகளாகத்‌ 
தெரியும்‌. இதனால்தான்‌ மற்‌ 
றைய சகோதரர்களைவிட 
யாழிசை அவனிடம்‌ கூடுதலாகப்‌ 
பாசம்‌ வைத்திருந்தாளோ? ௪௧ 
போராளியின்‌ துன்பத்தில்‌ சரிபங்‌ 
குகொள்ளும்‌ அவள்‌, வேதனை 
தாளாது அன்று அழுத அழுகை 


சொல்லமுடியாதது. 
"எங்களைப்போல உலகத்தில 
ஒருத்தராலையும்‌ ' சந்தோசமா 


இருக்க ஏலாதக்கா” என்று துள்‌ 
ளிக்‌ குதித்தபடி திரிந்த யாழிை 
சதான்‌ அன்று துவண்டு அழு 
தாள்‌. இவ்விடயத்தை பெற்‌ 
றோருக்குத்‌ தெரிவிக்கச்‌ சென்ற 
வேளை இறுகிய முகத்துடன்‌ 
தனது வேதனையை பெற்றோர்‌ 
பார்க்கக்கூடாது என்ற நிலை 
யில்‌ தைரியமாய்‌ நின்று அவர்‌ 
களுக்கு ஆறுதல்‌ கூறியவளும்‌ 
யாழிசைதான்‌. 


இவளின்‌ சுபாவம்‌ மக்களூடன்‌ 
பழகும்போது மிகவும்‌ வித்தியா 
சமானதாகத்தான்‌ இருக்கும்‌. 


யாழ்‌. நகரின்‌ கரையோரப்‌ பிர 


தேசம்‌ ஒன்றில்‌ ஆமியின்‌ 
வரவை எந்நேரமும்‌ எதிர்பார்த்‌ 
தபடி கண்துஞ்சாது புலிகள்‌ 


காவல்‌ செய்துகொண்டிருந்தனர்‌. 


அங்கு உணவு, மருந்து, ஆயுதங்‌ 
களைப்‌ பங்கீடு செய்து வழங்க 
வென அமைக்கப்பட்ட குழுவின்‌ 


ஒரு பகுதியின்‌ தலைவியாக 
இருந்தவள்‌ யாழிசை. அந்த 
வேளையில்‌ தான்‌ மக்களைத்‌ 


தன்னுடன்‌ இணைத்து, எதிரி 
யின்‌ தாக்குதலை முறியடிக்க 
வெனப்‌ பல பதுங்கு குழிகளை 
அமைத்தாள்‌. தனியாக நின்று 
அவள்‌ அமைத்த பல பதுங்கு 
குழிகள்‌, அவளது கையின்‌ 
வலிமையைப்‌ பறைசாற்றியபடி 
இன்னும்‌ இருக்கின்றன. 


இம்மக்கள்‌ அவளைத்‌ தமது 
சொந்தப்பிள்ளை போலவே 
உயிராக நேசித்தனர்‌. உண 
வைச்‌ சமைத்துவைத்துவிட்டு 
அவளின்‌ வரவுக்காக காத்திருந்‌ 
தவர்கள்‌ எத்தனையோ பேர்‌! 
“என்ர பிள்ளை வரும்‌” எனக்‌ 
கூறி, செய்யும்‌ பலகாரத்தில்‌ 
எடுத்து வைக்கும்‌ தாய்மார்கள்‌ 
எத்தனையோ பேர்‌! 


அவளும்‌ அப்படித்தான்‌ உரிமை 
யுடன்‌ பழகுவாள்‌. ”அம்மா பசிக்‌ 
குது. எனக்கு என்ன வைச்சிருக்‌ 
கிறியள்‌. வருவனெண்டு தெரியும்‌ 


தானே? என்ர பங்கைத்‌ 
தாங்கோ” என ஆர்ப்பாட்டம்‌ 
செய்வாள்‌. சமையலறைக்குள்‌ 
புகுந்து பானையைத்‌ திறந்து, 
சட்டியைத்‌ திறந்து, தேவையா 
னவற்றை எடுத்து தன்னுடன்‌ 
வந்த பிள்ளைகளுக்கும்‌ 


கொடுத்து மீதியைத்‌ தான்‌ உண்‌ 
ணுவாள்‌. 

இவள்‌ மிகவும்‌ உரிமையுடன்‌ 
பழகும்‌ ஒரு வீடு பிரதான வீதி 
யில்‌ இருந்து பிரியும்‌ சிறிய 
ஒழுங்கையில்‌ அமைந்திருந்தது. 
ஒழுங்கையில்‌ கால்‌ வைக்கும்‌ 
போதே “அம்மா” என்று சத்த 
மிட்டபடிதான்‌ வருவாள்‌. வரும்‌ 
போது மூன்று நான்கு போராளி 
களையும்‌ அழைத்துக்கொண்டு 
தான்‌ பெரும்பாலும்‌ வருவாள்‌. 
சத்தத்திலேயே “மனோதான்‌ 
வாறா” என்று அம்மக்கள்‌ 
உணர்ந்து விடுவார்கள்‌. 


“அம்மா நீங்க சரியா எங்கடை 
அம்மா மாதிரித்தான்‌ இருக்கின்‌ 
நீர்கள்‌” என்பாள்‌. சிறு குழந்‌ 
தைபோல அடம்பிடித்து. “சோறு 
குழைச்சுத்‌ தாங்கோ அப்பதான்‌ 
சாப்பிடுவேன்‌” என்று கையை 
நீட்டியபடி, குழைத்துக்கொடுக்‌ 
கும்‌ உணவை வெகுவாக ருசித்து 
உண்பாள்‌. 


மக்களுடன்‌ வணர தாக்‌ ௬ கனக்க 
போதுகூட அவளது சிந்தனை, 
பேச்சு அனைத்திலும்‌ போராட்‌ 
டத்தின்‌ வளர்ச்சி, தேவை அதற்‌ 
குச்‌ செய்யவேண்டிய பங்களிப்பு 
என்ன என்பது பற்றியே அமைந்‌ 
திருக்கும்‌. அனாவசியமான 
வார்த்தைகள்‌ அவள்‌ வாயிலி 
ருந்து வருவது கிடையாது. 
அவளின்‌ மேல்‌ பாசம்‌ வைத்த 
தன்‌ விளைவாக அவளிடம்‌ 
புகைப்படம்‌ கேட்ட சகோதரிகள்‌ 
எத்தனையோ பேர்‌! இதற்கு 
அவள்‌ கூறுவாள்‌; 


“நான்‌ செத்தாப்‌ பிறகு கட்டாயம்‌ 
பேப்பரில்‌ என்ர படம்‌ வரும்‌. 
அதைவெட்டி மாலை போட்டு 
வையுங்கோ,” என்று கண்க 
ளைச்‌ சிமிட்டியபடி, “சீரியசாத்‌ 
தான்‌ சொல்லுறன்‌. விளையாட்‌ 
டில்ல, சீரியஸ்‌ எண்டா சீரியஸ்‌ 
தான்‌” என்று அடிக்கடி கூறி 
வைப்பாள்‌. 


வேதனையுடன்‌ நிற்கும்‌ அவர்கள்‌ 
"இப்படிச்‌ சொல்லாததையும்‌ 
மனோ” என்று கடிந்து கொண் 
டாலும்‌ கூட, 


“சீரியசாத் தான்‌ சொல்லுறன்‌. 
நான்‌ செத்து பெட்டியில்‌ கிடக்‌ 
கேக்க, ஆராவது வந்து பக்கத்‌ 
தில நிண்டு அழுங்கோ, எழும்‌ 
பிக்‌ காலால நல்ல உதை தரு 
வன்‌” என்று சிரித்தபடி கூறிமு 
டிப்பாள்‌. 


"உங்களுக்கு லீவு தந்தா எங்கட 
வீட்டில வந்து நில்லுமன்‌, 
பிள்ளை” என்று அன்புடன்‌ கேட்‌ 
கும்‌ தாயிடம்‌, 


வருவன்‌. ஆனா உங்கட வீட்‌ 
டில இல்லை. இன்னொரு வீட்‌ 
டிலதான்‌ நிற்பன்‌” என்று கண்‌ 
ணை இடுக்கியபடி கூறுவாள்‌. 


அவளின்‌ பேச்சில்‌ கூட, மனித 
வாழ்க்கையின்‌ ' இன்பதுன்ப 
ஆசை பந்தங்களின்‌ ஒருதுளி 
அசைவைக்கூட காணமுடியாது. 
எந்நேரமும்‌ “அடிபடவேணும்‌. 
ஆமியை விழுத்தவேணும்‌” என்று 
கதைத்தபடிதான்‌ இருப்பாள்‌. 


தனது பிள்ளைகளுடன்‌ அவள்‌ 
ஒரு தாயைப்‌ போலவே பழகிக்‌ 
கொள்வாள்‌. அளவு கடந்த 
அன்பு வைத்திருக்கும்‌ அவள்‌, 
தனக்கு கீழ்‌ உள்ள பொறுப்பாளர்‌ 
களிடம்‌ அடிக்கடி கூறும்‌ விடயம்‌ 
பிள்ளைகளோட நல்லா அன்பா 
பழகுங்கோ. அதுகளின்ர மனம்‌ 
நோகக்‌ கதைக்காதேங்கோ. 
அது போராட்டத்தில இருந்து 
பிள்ளைகளை விலகிச்‌ செல்ல 
வைச்சுப்போடும்‌. தவறு செய்யும்‌ 
பிள்ளையைக்கூட அன்பாலதி 
ரத்தப்‌ பாருங்கோ” எனப்‌ புத்‌ 
திமதி கூறுவாள்‌. அதேவேளை 
அதனை அவளும்‌ கடைப்பிடிக்‌ 
கத்‌ தவறுவதில்லை. 


எவ்வளவு கோபம்‌ வந்தாலும்கூட 
ஏக வசனத்தில்‌ பேசியறியமாட்‌ 
டாதவள்‌. “செய்யிறதை ஒழுங்‌ 
காச்‌ செய்யவேணும்‌. குறிப்ப 
றிஞ்சு செய்யவேணும்‌” அவளின்‌ 
வாயில்‌ அடிக்கடி வரும்‌ வார்த்‌ 
தைகள்‌ இவை. 


“அடிபடவேணும்‌. அடிபட்டுத்‌ 
தான்‌ சாக வேணும்‌” என்பதை 
செயல்வடிவிலும்‌ காட்டி விட்‌ 


டாள்‌. . அவள்‌ சென்ற களங்கள்‌ 
அனேகம்‌. பலாலி, கோட்டை, 
கொக்காவில்‌, பின்‌ ஆனையி 
றவு. இங்குதான்‌ இவளின்‌ இத 
யம்‌ இன்னொரு இதயத்தால்‌ 
சிறைப்பிடிக்கப்பட்டது. 


அதன்‌ பின்னர்‌ பலவேகயா, 
மண்கிண்டிமலை எனக்‌ கூறிக்‌ 
கொண்டே போகலாம்‌. அனைத்‌ 
திலும்‌ குழுத்தலைவியாக 
இருந்து செயற்பட்டாள்‌. போரின்‌ 
நுணுக்கங்களைத்‌ துல்லியமாக 
அறிந்து கொண்டாள்‌. இக்கட்‌ 
டான கழ்நிலைகளிலும்‌ கூட 
தேவையற்ற வார்த்தைகளை 
உதிர்க்காது பொறுமையுடன்‌, 
அதே நேரம்‌ கவனத்துடனும்‌ 
குழுவை நடத்திச்‌ செல்லும்‌ 
திறமைமிக்கவள்‌. 

தொடரசசி 14ம்‌ பக்கம்‌ .... 


மம்‌ 3 


கணக்கில்‌ 


10- 6 - 1994 


தாயக மண்ணில்‌ பொன்‌ விளைவித்த வேளாண்‌ மன்னர்கள்‌ 


வட தமிழ்ப்‌ பகுதியில்‌ கடந்த 
கால நெற்‌ செய்கையில்‌ நீர்பாய்ச்‌ 
சுகையின்‌ கீழும்‌, மழையை நம்‌ 
பிய நெற்செய்கையின்‌ கீழும்‌ 
நெற்செய்கையில்‌ ஈடுபட்ட 
விவசாயிகளிடையே தமிழீழ 
பொருண்மிய மேம்பாட்டு நிறு 
வனம்‌ தனித்தனியாக நடத்திய 
வேளாண்‌ மன்னர்‌ போட்டியில்‌ 
ஆறு வேளாண்‌ மன்னர்கள்‌ 
தெரிவு செய்யப்பட்டுள்ளனர்‌. 
தெரிவான இந்த வேளாண்‌ மன்‌ 
னர்களுக்கு தங்கப்பதக்க பரிசும்‌ 
பாராட்டு சான்றிதழ்களும்‌ தமி 
ழீழத்‌ தேசியத்‌ தலைவர்‌ வே. 

பிரபாகரனால்‌ வழங்கப்பட்டன, 

அதிக விளைவு பெற்ற வேளாண்‌ 
மன்னர்கள்‌ யாழ்‌, வன்னி, முல்‌ 


_திரு. சண்முகம்‌ 


லை, மன்னார்‌, ஆகிய மாவட்டங்‌ 
களிலிருந்து தனித்தனியாக 
தெரிவு செய்யப்பட்டனர்‌. இவர்க 
ளின்‌ விபரம்‌ வருமாறு: 

யாழ்‌ மாவட்டம்‌ 


திரு. கதிரவேலு சற்குணராசா 
தொட்டிலடி சங்கானையைச்‌ 
சேர்ந்த இவர்‌ பி.ஜீ.350 இன 
நெல்லை பயிரிட்டு ஒரு ஏக்க 
ருக்கு சராசரியாக 105 புசல்‌ 
விளைவு பெற்று 1993-1994 ஆம்‌ 
ஆண்டின்‌ யாழ்ப்பாண வேளாண்‌ 
மன்னராக. தெரிவுசெய்யப்பட்‌ 
டார்‌ 

கிளிநொச்சி மாவட்டம்‌ 


பாலேந்திரன்‌ 


சணயமும்‌ 


பண்டிசுட்டான்‌ கண்டாவளையை 
சேர்ந்த: இவர்‌ பி. ஜீ, 500-1 இன 
நெல்லை நீர்பாய்ச்சுகை நெற்‌ 
செய்கையின்‌ கீழ்‌ பயிரிட்டு 165-7 
புசல்‌ நெல்லை ஒரு ஏக்கருக்கு 
சராசரி விளைவாக பெற்று 1993- 
94 ஆம்‌ ஆண்டின்‌ கிளிநொச்சி 


வேளாண்‌ மன்னராக தெரிவா 
னார்‌. 
திரு. சி. சிவஞானம்‌, இராமநாத 


புரம்‌ கிளிநொச்சியைச்‌ சேர்ந்த 
இவர்‌ மழையை நம்பிய பயிர்ச்‌ 
செய்கையில்‌ ஏ.ரி 51 இன 
நெல்லை பயிரிட்டு 174. 64 புசல்‌ 
விளைவினை சராசரியாகப்‌ 
பெற்று வேளாண்‌ மன்னர்‌ விருது 
பெற்றுள்ளார்‌. 


முல்லை மாவட்டம்‌ 


திரு. கந்தையா முத்துக்குமாரு, 
இறம்பைக்குளம்‌ நெடுங்கே 
ணியை சேர்ந்த இவர்‌ பி.ட 
பிள்யூ 351 இன நெல்லினை 
நீர்ப்பாய்ச்சுகை நெற்செய்கையில்‌ 
பயிரிட்டு சராசரி 176.4 புசல்‌ 
ஏக்கர்‌ ஒன்றுக்கான விளைவா 
கப்‌ பெற்று இம்மாவட்டத்தில்‌ 
வேளாண்‌ மன்னராக தெரிவா 
கினார்‌. 


திரு. வேலுப்பிள்ளை சிவபாதம்‌ 
புதுக்குடியிருப்பைச்‌ சேர்ந்த 
இவர்‌, மழையை நம்பிய நெற்‌ 
செய்கையில்‌ பீ,ஜீ 500-1 இன 
நெல்லினை 


பயிரிட்டு எக்கர்‌ 


கந்தையா 


கதிரவேலு 
சற்குணராசா 
(யாழ்ப்பாணம்‌) 


பாலேந்திரன்‌ 


கடந்த இரு தசாப்தத்திற்கு முன்னர்‌ தேசிய இனவிடுதலை என்பதைவிட, வர்க்க விடுதலை 
என்பதே முதன்மைப்படுத்தப்பட்டது. ஆனால்‌ இன்றைய அரசியல்‌ யதார்த்தம்‌ வர்க்க விடுதலை 
என்பதைவிட, தேசிய இனங்களின்‌ விடுதலையே முதன்மையானது என்றும்‌, அதுவே முனைப்‌ 
பான பிரச்சினை என்பதையும்‌ ஏற்றுக்கொண்டுள்ளது. ஆனால்‌ ஒரு தேசிய இனத்தின்‌ விடுதலை 
என்பது, தனியாக அரசியல்‌ விடுதலை என்பதில்‌ முற்றுப்பெற்றுவிட முடியாது அது அவ்வினத்தின்‌ 
-அரசின்‌ பொருண்மிய விடுதலையுடனும்‌ தொடர்புபட்டுள்ளது. 


இதனையே, வேளாண்‌ மன்னர்‌ விருது வழங்கும்‌ வைபவத்தில்‌ பேசிய தலைவர்‌ பிரபாகரனும்‌ 
சுட்டிக்காட்டியுள்ளார்‌. “எமது தன்னாட்சி உரிமைப்‌ போராட்டம்‌ தமிழீழத்‌ தனியரசை நிறுவும்‌ 
இலட்சியத்தைக்‌ கொண்டது. இந்தத்‌ தனியரசை நிர்மாணிப்பதற்கு ஒரு தன்னிறைவான 
பொருண்மியக்‌ கட்டமைப்பு அவசியம்‌. எனவேதான்‌ அரசியல்‌ விடுதலை என்ற குறிக்கோ 
ரூடன்‌ பொருளாதார விடுதலையும்‌ ஒன்றிணைந்து நிற்கின்றது. நாம்‌ நிர்மாணிக்கப்‌ போகும்‌ 
நாடு தங்கு நிலையற்றதாக, தன்‌ காலில்‌ தரித்து நின்று வளர்ச்சி பெறக்கூடியதாக 
அமையவேண்டும்‌. அதற்கான அத்திவாரத்தை நாம்‌ இப்பொழுதே கட்டி எழுப்ப வேண்டும்‌” 
என்பதே தலைவர்‌ பிரபாகரன்‌ சுட்டிக்காட்டிய விடயம்‌ ஆகும்‌. 


மூன்றாம்‌ உலக நாடுகளில்‌ பெரும்பாலானவை நாற்பதுகளின்‌ இறுதியிலும்‌ ஜம்பதுகளினது 
ஆரம்பத்திலும்‌ காலனித்துவ ஆட்சியில்‌ இருந்து விடுதலை பெற்றுவிட்டன. அக்காலத்தில்‌ 
சுதந்திரம்‌ பெறாத ஆபிரிக்க நாடுகளும்‌ அறுபதுகளின்‌ மத்திக்கிடையில்‌ “சுதந்திரம்‌” பெற்றுவிட்‌ 
டன. ஆனால்‌ இவர்கள்‌ பெற்ற சுதந்திரமானது எத்துணை நிறைவுடையது? இவர்களால்‌ சுதந்திரம்‌ 
பெற்று மூன்று, நான்கு தசாப்தங்கள்‌ கடந்தும்‌ எதையும்‌ சுதந்திரமாகச்‌ செய்ய முடிந்ததா? 
உண்மையில்‌ இந்நாடுகள்‌ பெற்ற சுதந்திரம்‌ என்பது, இந்நாடுகளில்‌ நேரடியாக இருந்து 
ஆட்சிசெய்த அந்நியர்களை வெளியேற்றியதே ஒழிய, இந்நாடுகளுக்கு சுதந்திரத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொடுக்கவில்லை. அதாவது ஆட்சியாளர்கள்‌ மாறினார்களே ஒழிய சுதந்திரமான செயற்பாடுகள்‌ 
இடம்பெறுவதற்கான சூழ்நிலை இருக்கவில்லை. 


ஏனெனில்‌ இந்நாடுகள்‌ அரசியல்‌ சுதந்திரம்‌ போன்று பொருண்மிய ரீதியான சுதந்திரத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளவில்லை. இந்நாடுகளின்‌ பொருண்மியம்‌ சுயசார்பு உடையதாக இல்லாது போனதே 
இதற்குக்‌ காரணமாகும்‌. இதனால்‌ அந்நியர்‌ வெளியேறிய பின்னரும்‌ அவர்களிலேயே தங்கிநிற்க 
வேண்டிய அவலநிலை உருவானது. இதன்‌ காரணமாக பொருண்மிய சுதந்திரம்‌ மட்டுமல்லாமல்‌, 
மறைமுகமாக அரசியற்‌ சுதந்திமும்‌ கட்டுப்படுத்தப்பட்டது என்றே கூறமுடியும்‌. இக்கட்டுப்பாடு 
களை இன்று ஏகாதிபத்திய அரசுகளும்‌, வேறுசில தேவை கருதி அவர்களின்‌ சார்பில்‌ சர்வதேச 
நிதி நிறுவனங்களும்‌ செய்து வருகின்றன. இந்நிலையில்‌ மூன்றாம்‌ உலகநாடுகளின்‌ விடுதலை 
என்பது இன்னமும்‌ நிச்சயிக்கப்படாத ஒன்றாகவும்‌, பேச்சளவில்‌ “சுதந்திர நாடுகள்‌” என்ற 
ரீதியிலுமே உள்ளன. இந்நாடுகளின்‌ “கடிவாளங்கள்‌” மேற்குலக அரசுகளிடமும்‌, சர்வதேச 
நிதி நிறுவனங்களிடமுமே இன்னமும்‌ உள்ளன. இவற்றில்‌ இருந்து இந்நாடுகள்‌ விடுபடுதல்‌ 
என்பது அண்மைக்காலத்தில்‌ சாத்தியமாகப்‌ போவதுமில்லை. 


ஆனால்‌ சர்வதேச வர்த்தகமும்‌, போக்குவரத்தும்‌ மிகவும்‌ வளர்ச்சி கண்டுள்ள இன்றைய 
காலகட்டத்தில்‌ தன்னிறைவான சுயசார்புப்‌ பொருளாதார அமைப்பொன்று தேவைதானா என்ற 
கேள்வியைச்‌ சிலர்‌ கேட்பதுண்டு. ஆனால்‌ இவ்வாறான கேள்வி ஓரிரு வளர்ச்சி அடைந்த 
நாடுகளை மனதில்‌ வைத்துக்‌ கேட்கப்படும்‌ கேள்வியாக இருக்குமே ஒழிய, மூன்றாம்‌ உலகின்‌ 
பொதுப்‌ பண்பிற்குரிய கேள்வியாக இருக்க முடியாது. சர்வதேச வர்த்தகத்தின்‌ வளர்ச்சியும்‌, 
போக்குவரத்தின்‌ அதிகரிப்பும்‌ ஒரு நாட்டின்‌ பொருளாதார வளர்ச்சிக்கு உதவக்கூடியவையாக 
இருக்க வேண்டுமே ஒழிய, அந்நாடுகளை தங்குநிலைப்‌ பொருளாதாரத்திற்கு கொண்டுவந்து 
விடுவதாக இருக்கக்கூடாது. 


அவ்வாறு இல்லாதுவிடில்‌ “அரசியல்‌ சுதந்திரம்‌” பெற்றுவிட்டாலும்‌ என்றும்‌ கையேந்தும்‌ 
நிலையிலேயே இருக்க வேண்டும்‌. இன்று விண்ணிற்கு 'ரொக்கட்டை' ஏவும்‌ தொழில்நுட்பத்தை 
யும்‌ ஏவுகணைத்‌ தொழில்நுட்பத்தையும்‌ பெற்றுவிட்டபோதும்‌, இந்தியா சுயசார்புப்‌ பொருண்மியக்‌ 
கட்டமைப்பு இன்மையாலேயே மேற்கு நாடுகளினதும்‌, சர்வதேச நிதி நிறுவனங்களினதும்‌ 
அழுத்தங்களுக்கு உள்ளாவதைத்‌ தவிர்க்க முடியாது உள்ளமை இதற்குச்‌ சிறப்பாக சுட்டிக்காட்டக்‌ 


கூடியதாகும்‌. இந்நிலையில்‌ உருவாகப்போகும்‌ தமிழீழத்‌ தனியரகம்‌ இறைமையுடையதாக 
இருக்க வேண்டுமானால்‌, அது தற்பொழுதே தனக்கென தன்னிறைவுகொண்ட சுயசார்புப்‌ 
பொருண்மியக்‌ கட்டமைப்பைக்‌ கொண்டதாக உருவாகவேண்டும்‌. இதற்கு தலைவர்‌ 


பிரபாகரன்‌ குறிப்பிட்டது போன்று, “இயற்கையின்‌ கொடையாக எமக்கு வழங்கப்பட்ட 
வளங்களை நாம்‌ இனங்கண்டு அவற்றை உச்சப்‌ பயன்பாட்டிற்குக்‌ கொண்டுவர வேண்டும்‌”. 


முத்துக்குமாரு 


தங்கு நிலையற்ற... 


ணின்‌ வளத்தில்‌ நாம்‌ தங்கிநிற்க 


ஒன்றிற்கு 103-9 புசல்‌ விளைவை 
பெற்று இம்‌ மாவட்டத்தின்‌ 
வேளாண்‌ மன்னராக தெரிவுசெய்‌ 
யப்பட்டுள்ளார்‌. 


மன்னார்‌ மாவட்டம்‌ 


திரு. யோசெப்‌ சகாயராசா 
பெரேரா கற்கிடந்தகுளத்தைச்‌ 
சேர்ந்த இவர்‌, நீர்‌ பாய்ச்சுகை 


நெற்செய்கையின்‌ கீழ்‌ பீ. ஜீ 11-11 
இன நெல்லை பயிரிட்டு ஒரு 
ஏக்கருக்கு சராசரியாக 18845 
புசல்‌ விளைவு பெற்று மன்னார்‌ 
மாவட்டத்திற்கான வேளாண்‌ 
மன்னராக தெரிவு செய்யப்பட்‌ 
டுள்ளார்‌. ஐ 


வேண்டும்‌ என்ற தேவையையும்‌ 
உணர்த்தியது. 


உழக்கும்‌ எம்மக்களின்‌ உதிரத்தால்‌ 
மறுமலர்ச்சி கண்ட பொருளாதரம்‌ 


இந்த விழிப்புணர்வு எமது மக்க 
ளின்‌ உழைப்பாற்றலை முனைப்‌ 
புறச்‌ செய்தது. உழைக்கும்‌ மக்‌ 
களின்‌ உதிரத்தால்‌ உரமூட்டப்‌ 
பட்டு எமது தேசிய பொருளா 


தார வாழ்வு என்றுமில்லாத 
மறுமலர்ச்சி கண்டது. நெல்‌ உற்‌ 
பத்தி, பனைவள உற்பத்தி, 


கடல்வள உற்பத்தி, கைத்தொ 
ழில்‌ உற்பத்தியாக, இன்று பல்‌ 
வேறு துறைகளில்‌ உள்ளூர்‌ உற்‌ 
பத்தி உயர்ச்சி கண்டுவருகிறது. 
எமது மக்களின்‌ அயராத உழைப்‌ 
பிற்கும்‌, தளராத உறுதிக்கும்‌ 
சான்றாக, இன்று எமது தேசிய 
பொருளாதாரம்‌ தனது சொந்தக்‌ 
கால்களில்‌ எழுந்து நிற்க 
முனைகிறது. எதிரி திணித்து 
விட்ட பொருண்மியத்‌ தடைகள்‌ 
எமது தேசத்தை முடக்கிவிட 
வில்லை; பதிலாக எமது தேசத்‌ 


தின்‌ பொருளுற்பத்தியை முடுக்‌ 


கிவிட்டிருக்கிறது என்றே 
சொல்ல வேண்டும்‌. 
எமது தன்னாட்சி உரிமைப்‌ 


போராட்டம்‌ தமிழீழத்‌ தனியரசை 
நிறுவும்‌ இலட்சியத்தைக்‌ கொண்‌ 
டது. இந்தத்‌ தனியரசை நிர்மா 
ணிப்பதற்கு ஒரு தன்னிறைவான 
பொருண்மியக்‌ கட்டமைப்பு அவ 
சியம்‌. எனவேதான்‌, அரசியல்‌ 
விடுதலை என்ற எமது குறிக்‌ 
கோளுடன்‌ பொருளாதார விடு 
தலையும்‌ ஒன்றிணைந்து நிற்கி 
றது. நாம்‌ நிர்மாணிக்கப்‌ 
போகும்‌ நாடு, தங்கு நிலையற்‌ 
றதாக, தன்காலில்‌ தரித்து 
நின்று வளர்ச்சி பெறக்கூடியதாக 
அமையப்பெறவேண்டும்‌. அதற்‌ 
கான அத்திவாரத்தை நாம்‌ இப்‌ 
வ்‌ று கட்டியெழுப்பவே 


இயற்கையின்‌ வளங்களை கொண்டு 
உச்சப்‌ பயன்பாடு பெறவேண்டும்‌ 


தமிழீழம்‌ ஒரு செழிப்பான பூமி. 
வளங்கள்‌ பல நிறைந்த தேசம்‌. 
தன்னிறைவான பொருளாதாரத்‌ 
தைக்‌ கட்டியெழுப்பி, அதனை 
அபிவிருத்திப்‌ பாதையில்‌ இட்‌ 
டுச்செல்லக்கூடிய நீர்வளத்தை 


யும்‌, நிலவளத்தையும்‌, மனித 
தொழிலாக்க வளத்தையும்‌ 
கொண்டது. இயற்கையின்‌ 


கொடையாக எமக்கு வழங்கப்‌ 
பட்ட இந்த வளங்களை நாம்‌ 
இனங்கண்டு, அவற்றை உச்சப்‌ 
பயன்பாட்டிற்கு கொண்டுவரவே 
ண்டும்‌. மக்களின்‌ தேவைகளை 
நிறைவு செய்யும்‌ வகையில்‌, 
திறமையான திட்டமிடுதலின்‌ 
அடிப்படையில்‌, உற்பத்தியைப்‌ 
பெருக்கவேண்டும்‌. வேளாண்‌ 
மையும்‌, கைத்தொழிலுமே பொரு 
ண்மியக்‌ கட்டுமாணத்திற்கு 
அடித்தளமானது. தன்னிறை 
வான பொருளாதார வாழ்வுக்கு 
ஆதாரமானது. இந்த இரு 
துறைகளையும்‌ கட்டி வளர்ப்ப 
தில்‌ நாம்‌ முக்கிய கவனம்‌ 


செலுத்தவேண்டும்‌. இந்த இலக்‌ 
கில்‌ எமது அமைப்பான, தமிழீழ 
பொருண்மிய மேம்பாட்டு நிறு 
வனம்‌ ஆக்கபூர்வமான பல 
வேலைத்‌ திட்டங்களை செயற்‌ 
படுத்தி வருகிறது. இந்த முயற்‌ 
சிகள்‌ வெற்றி பெற எனது ஆசி 
உழைக்கும்‌ மக்களை ஊக்கப்ப 
டுத்தி, அவர்களின்‌ ஒத்துழைப்‌ 
போடு உற்பத்தியைப்‌ பெருக்கும்‌ 
முயற்சிகளை தமிழீழப்‌ பொருண்‌ 
மிய மேம்பாட்டு நிறுவனம்‌ மேற்‌ 
கொண்டு வருகிறது. இதன்‌ ஒரு 
முக்கிய அம்சமாக, வேளாண்‌ 
மைத்துறையிலும்‌ போட்டியை 
நிகழ்த்தி, 1993-1994-ம்‌ ஆண்டிற்‌ 
கான “வேளாண்‌ மன்னர்களைத்‌ 
தெரிவு செய்திருக்கிறது. எமது 
தாயகமண்ணில்‌ பொன்‌ விளை 
வித்து, அபாரமான சாதனை 
ஈட்டிய உழவர்களுக்கு வே 
ளாண்‌ மன்னர்‌” விருதுகளை 
வழங்கி கெளரவிப்பதில்‌ பெரும 
கிழ்ச்சியடைகிறேன்‌. ஜு 


 லகைாகாகைகைகைகைகைகை சைகை சைகை ைகைசைைசைசைைைைசைைசைை எனை கைவ பைய அணை ககக ைசைதைைைைைைைைைைை சை சைகை சை சை சைகை சைகை சாகை கைச சை சைகை ைை கைதை சைகை சைகை சைகை சைகை சை சைக கை கை கைகைகை கைக 
AA AA AA AA AA AA AR AA AA AA AR AA AA AA AA AA AA AA AA 88 AA AA AR AR AA 6.6 AA AR AA AS AR AR AA ௨62,626 86 AR AA AR AA AA AR AA AA AR AA AA AA AA AR AA AR AR AA AA AA RA AA AA RA AR 


வெ ளிறாடுகளிலிருந்து தமிழீழத்‌ 
துற்குச்‌ சென்று திரும்பும்‌ தமிழீழ மக்‌ 


களை மட்டுமல்ல, வெளிநாட்டவர்‌ 
கள்‌ அனைவரையுமே தமிழீழம்‌ 
கவர்ந்துள்ளது. எல்லைக்‌ காவல்‌ 
படை, சுங்க இலாகா, தமிழீழம்‌ 
போக்குவரத்து ஓழுங்குபடுத்துனர்‌, 
காவல்துறை உட்பட யாவருமே 
வாருங்கள்‌ “உங்களை தமிழீழம்‌ 


வரவேற்கிறது” என்ற வரவேற்புடன்‌ 
அன்பாக உபசரித்துப்‌ பேசுகிறார்கள்‌. 
சுங்க இலாகா சோதனை உட்பட 
யாவையும்‌ மனித அபிமானத்துடன்‌, - 
நீங்கள்‌ எமது உடன்பிறப்புக்கள்‌ 
என்ற வகையில்‌ உரையாடுவதைக்‌ 
காணும்‌ வெளிநாட்டிலிருந்து தாய்‌ 
நாடு சென்று திரும்பும்‌ தமிழீழ மக்க 
ளிற்கு ஆச்சரியமாக இருக்கிறது. 
வெளிநாடுகளில்‌ அவர்கள்‌ கேட்பது 
அறிந்தவற்றைவிட 100 மடங்கு திற 
மாகவும்‌ நேர்மையாகவும்‌ நடைபெறு 
கின்றன. ஐரோப்பிய நாடுகளில்‌ 
காணப்படுவது போன்ற நிர்வாக 
ஓழுங்கு, நேர்மை, நிர்வாகக்‌ 
கோவை பயன்படுத்தும்‌ முறைகள்‌ 
இயற்கையைப்‌ பேணுவது, இயற்‌ 
கைச்‌ சுற்றம்‌, சுகாதாரம்‌ என்பன 
கடைப்பிடிக்கப்படுகின்றன. தமிழீழம்‌ 
சென்று திரும்பும்‌ நம்மவர்களிடம்‌ 
வெளிநாடுகளில்‌ வசிக்கும்‌ தமிழீழ 
மக்களை ஒருமுறை வந்து தமிழீழத்‌ 
தைப்‌ பார்த்துவிட்டுச்‌ செல்லுமாறு 
கூறுங்களென அன்புடன்‌ அழைப்பு 
விடும்பொழுது, வெளிநாட்டிலிருந்து 
சென்று திரும்பும்‌ எம்மக்களின்‌ மனம்‌ 
உருகிவிடுகிறது. 


ஓவ்வொரு விடுதலைப்‌ போராளியி 
டமும்‌ கதைகொடுத்தால்‌ அவர்கள்‌ 
நாங்கள்‌ புலம்பெயர்ந்து வாழும்‌ 
நாடுகளைப்‌ பற்றி எங்களிடம்‌ கேட்‌ 
கும்‌ கேள்விகளைக்கண்டு, எங்கே 
நாம்‌ அவர்களிடம்‌ மாட்டிவிடுவோமா 
என்று அஞ்சத்‌ தோன்றுகிறது. அந்‌ 
தளவிற்கு உலக அரசியல்‌ , உக 
நாடுகளின்‌ சரித்திரம்‌ இயற்கை 
வளங்களை அறிந்தவர்களாக அவர்‌ 
கள்‌ காணப்படுகின்றனர்‌. உதாரண 
மாக அவுஸ்திரேலியாவிலிருந்து 


சென்றவர்‌ என்பதைச்‌ சொன்னால்‌, 
அவர்கள்‌ அவுஸ்திரேலிய சரித்திரப்‌ 
இடங்களைப்‌ பற்றிக்‌ 


பிரசித்தமான 


(111 1 1 1 11 TTT 11 பபப்ப்பபப்புப்ப்பப்ப்ப்பப்ப்ப்பப்புப்பப்பப்ப்ப்பப்ப்பப்ப்ப்ட்டட்ட்டட்டட்டட்ட்ட்ட்டட்ட்ட்டட்டடடட்டட்டட்டப 


கேட்கிறார்கள்‌. அந்நாட்டின்‌ மூல 
வளங்களைப்‌ பற்றி கேட்கிறார்கள்‌. 
அந்நாட்டின்‌ மூலப்பொருட்களிலி 
ருந்து பண்டங்கள்‌ எவ்வாறு தயாரிக்‌ 
கப்படுகிறது என்ற முறைமைகளைக்‌ 
கேட்கிறார்கள்‌. ஜேர்மனியிலிருந்து 
வந்தோம்‌ என்றால்‌ இரண்டாவது 
உலக மகாயுத்தத்தின்‌ பின்‌ எவ்வாறு 
ஜேர்மனி கட்டி எழுப்பப்பட்டது. 
யுத்த காலத்தில்‌: மக்கள்‌ எவ்வாறு 
பண்டங்களைச்‌ சேகரித்து வைத்தார்‌ 
கள்‌. அங்கு யூதர்களிற்கு நடந்த 
கொடுமை அவர்கள்‌ கொடுமைப்ப 
டுத்திய இடங்களைப்‌ பார்த்தீர்களா? 
போன்ற கேள்விகளை அம்புகளாக்கி 
விடுகிறார்கள்‌. வெளிநாடுகளிலி 
ருந்து தமிழீழம்‌ சென்ற எங்களை 
அங்கு போராட்டத்தில்‌ ஈடுபட்டிருக்‌ 
கும்‌ பதின்முன்று வயதுச்‌ சிறுவர்கள்‌ 
கேட்கும்‌ கேள்விகள்‌ எம்மைச்‌ சிந்‌ 
திக்கத்‌ தூண்டிவிடுகிறது. அவர்கள்‌ 
கேட்டதன்‌ பின்தான்‌ எங்களிற்கே 
ஆர்வம்‌ வந்தது, நாங்கள்‌ வாழும்‌ 
வெளிநாடுகளைப்‌ பற்றி நாம்‌ கட்டா 
யம்‌ அறிந்திருக்க வேண்டும்‌ என்று. 
அல்லது நாம்‌ நிரந்தரமாகத்‌ தமிழீ' 
ழம்‌ வரும்பொழுது அவர்களின்‌ இத்‌ 
தகைய கேள்விகள்‌ எங்களை வெட்‌ 
கித்தலைகுனிய வைத்துவிடும்‌. 
குறிப்பாக ஜேர்மன்‌ நாட்டில்‌ ஜேர்ம 
னியர்களுக்கு எவ்வாறு நாட்டுப்பற்று 
காணப்படுகிறதோ அதைவிட 
மேலாகவே தமிழீழத்தில்‌ உள்ளவர்‌ 
களிடம்‌ நாட்டுப்பற்று காணப்படுகின்‌ 
றது. 


அங்குள்ள போராளிகள்‌ ஓவ்வொரு 
வரும்‌ தங்களின்‌ தலையில்‌, “தமிழீழ 
மண்மீட்பு என்ற ஒரு பெரும்பொ 
றுப்பு இருப்பதாக உணர்ந்து செயல்‌ 
படுகிறார்கள்‌. எதையாவது வெளி 
நாட்டிலிருந்து கொண்டு போனால்‌, 
அது எவ்வாறு செய்யப்பட்டுள்ளது 
என ஆராய்கிறார்கள்‌. “ஐயா இந்தப்‌ 
பொருள்‌ தயாரிப்பதற்காக ஒரு “புறஸ்‌ 
பெக்ட்‌' இருக்கும்‌. அதனை அனுப்‌ 
பிவிடுங்கள்‌. எம்மிடம்‌ சிறந்த மனித 
சக்தி இருக்கிறது. எம்மால்‌ ஏலாதது 
என்று ஒன்றில்லை. ஒரு முறை 
அதனை இங்கு செய்ய முயற்சித்துப்‌ 
பார்ப்போம்‌. நாங்கள்‌ இங்கு தயாரிக்‌ 
கும்‌ பொருட்கள்‌ எமது தேவையைப்‌ 
பூர்த்தி செய்வதாக மட்டும்‌ இருக்கக்‌ 
கூடாது. சுதந்திரத்தின்‌ பின்‌ சிங்கள 
நாட்டிற்கு ஏற்றுமதி செய்து எமது 


அன்னியச்‌ செலவாணியை பெருக்‌ 
குவதாகவும்‌ இருக்க வேண்டும்‌” 
என்கிறார்கள்‌. 


உறுதிமிக்க தமிழீழத்தில்‌ துளிர்விடும்‌ 
இளம்‌ தளிர்களில்‌ ஒன்றாக தமிழீழ 
பொருண்மிய மேம்பாட்டுக்‌ கழகத்‌ 
தின்‌ செயற்பாடுகள்‌ காணப்படுகின்‌ 
றன. தோல்பதப்படுத்தும்‌ ஆலையில்‌ 
பல இரசாயன பொருட்கள்‌ இல்லாத 
பொழுதும்‌, மூலவளங்களை நன்கு 
பயன்படுத்தி அதன்‌ இயற்கையைக்‌ 
கொண்டு தோல்களைப்‌ பதப்படுத்தி 
அவற்றிற்கு வர்ணம்‌ பூசும்‌ முயற்சி 
யில்‌ வெற்றிகண்டுள்ளனர்‌. எமது 
போராட்டத்திற்கு தோல்‌ பொருளின்‌ 
முக்கியத்துவம்‌ கண்டும்‌, எமது மக்‌ 
களின்‌ தேவைகளைப்‌ பூர்த்தி செய்‌ 
யும்‌ நோக்கத்திற்கும்‌ இம்முயற்சியில்‌ 


மன உறுதியையும்‌, 
ஆனால்‌ அவர்‌ 


எங்களிடமிருந்து 


வெளிநாடுகளிலிருந்து தமிழீழம்‌ 


லும்‌ இதுபோன்ற முயற்சி காணப்பட்‌ 
டமை இங்கு குறிப்பிடத்தக்கது. 
இயற்கையுடன்‌ போட்டியிட்டு கால 


நிலைக்கு ஏற்றவாறு உற்பத்திகள்‌ 
பெருக்கப்பட்டு வருவதற்கு எடுத்துக்‌ 


காட்டாக எலுமிச்சை, தோடை 
போன்றவை வறட்சிக்‌ காலத்தில்‌ 
அதிகளவு பலன்களைத்‌ துருவ 
தில்லை என்பதால்‌, வறட்சிக்‌ 


ரா ராரா  ரக்ண்மை பன்னாட்டுத்‌ 
கழகத்தின்‌ சக்திப்‌ பகுதி 


வெற்றி காணப்பட்டுள்ளது. தமிழீழத்‌ 
தில்‌ எந்தப்‌ பொருளும்‌ தேவையற்ற 
தாகக்‌ கருதப்படாமல்‌ வீணாகிவி 
டாது எமது இயற்கைச்‌ சூழலுக்கும்‌, 
சுகாதாரத்திற்கும்‌ உட்பட அவற்றைப்‌ 
பயன்படுத்துவதில்‌ தமிழீழ பொருண்‌ 
மிய மேம்பாட்டுக்‌ கழகம்‌ முன்நிற்கி 
றது. 


எமது நாட்டின்‌ அத்தியாவசிய 
தேவைகளை எமது சுய உற்பத்தி 
மூலம்‌ பூர்த்திசெய்ய வேண்டும்‌. எம்‌ 
மிடம்‌ கிடைக்கும்‌ மிகக்‌ குறைந்த 
டொருளாதார வசதியுடன்‌ நாம்‌ 
முழுக்க முழுக்க நம்பிக்கை வைத்‌ 
திருக்கும்‌ உறுதியுள்ள மனித சக்தி 
யின்‌ உதவியுடன்‌ சுயதேவை உற்பத்‌ 
தியை ஆரம்பித்து, அதில்‌ நிறைவு 
கண்டுவருகிறது பொருண்மிய மேம்‌ 
பாட்டுக்கழகம்‌. வெளிநாட்டுத்‌ 
தானிய விதைகளை எமது மண்‌ 
ணில்‌ பரீட்சித்து குறுகிய காலத்திற்‌ 
குள்‌ அதிகளவு பயனைப்‌ பெறும்‌ 
ஆராய்ச்சியிலும்‌ ஈடுபட்டுள்ளது. 
குறிப்பாக சூரியகாந்தி விதையில்‌ 
இருந்து எண்ணெய்‌ பெறுதல்‌, 
சோயா உற்பத்தி, ஜேர்மனியில்‌ உற்‌ 
பத்தியாகும்‌ சீனிக்கிழங்கு போன்ற 
இன்னும்‌ பல தானியங்கள்‌ எமது 
தாய்மண்ணில்‌ பெரும்‌ வெற்றியைத்‌ 
தந்துள்ளன. ஜேர்மனிய நாட்டில்‌ 
இரண்டாவது யுத்த காலத்திலும்‌, 
யுத்தம்‌ முடிவுற்ற கால ஆரம்பத்தி 


காலத்திலும்‌ அதிக பலன்தரும்‌ 
விளாமரம்‌ போன்றவற்றில்‌ இம்மரங்‌ 
களை ஓட்டி, வரட்சிக்‌ காலத்தில்‌ 
நிறைந்த பலன்களைப்பெற வாய்ப்பு 
ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 


உப்பின்‌ விலையேற்றம்‌ குறிப்பிட்ட 
சில காலத்தில்‌ 30 ரூபா வரை 
உயர்ந்து காணப்பட்டது. இந்நிலமை 
யில்‌ மக்கள்‌ சுத்தப்படுத்தப்படாத 
இடங்களில்‌ ஆங்காங்கே காணப்ப 
டும்‌ அழுக்குப்படிந்த உப்புகளையும்‌ 
பாவனைக்கு எடுக்க முற்பட்டனர்‌. 
இதனைத்‌ தடுத்து மக்களை நோய்‌ 
வாய்ப்படுவதிலிருந்தும்‌, விலைவாசி 
ஏற்றத்திலிருந்தும்‌ பாதுகாப்பதற்காக 
ஆறுமாதகால குறுங்காலத்திட்டம்‌ 
வகுக்கப்பட்டுப்‌ பாத்திகட்டி உப்பு 
விளைவிக்கப்பட்டது. ஆறுமாதகால 
முயற்சியின்‌ பின்‌ தற்பொழுது உப்பின்‌ 
விலை 30 ரூபாவிலிருந்து 8 ரூபா 
வாகக்‌ குறைந்துள்ளது. இது 
போன்றே முட்டையின்‌ விலையும்‌ 15 
ரூபாவரை அதிகரித்துக்‌ காணப்பட்‌ 
டது. மின்சாரத்தின்‌ மூலம்‌ கோழி 
முட்டையிலிருந்து குஞ்சுபெறும்‌ இயந்‌ 
திரங்கள்‌ இல்லாமையினால்‌ கோழி, 
கோழிமுட்டை ஆகியனவற்றின்‌ 
விலை அதிகரித்தன. தமிழீழத்திற்கு 
வெளியிலிருந்து பல இனக்‌ கோழிக்‌ 
குஞ்சுகள்‌ பெறப்பட்டு, குறுகிய 
காலத்திற்குள்‌ அவை வளர்ந்து பயன்‌ 
தரத்தக்க வகையில்‌ கோழித்தீனிக 


"எமது தேசியத்‌ தலைவர்‌ ஆயுதம்‌ । 
தமிழீழத்தின்‌ எல்லாத்துறைகளிலும்‌ 
வகையில்‌ எமக்கு உலக அறிவையும்‌ 
மணிதசகதியையுபே 


திறமைகளை வெளிக்கொணாந்துள்‌ 
ணாவுள்ள, பொறுப்புடையவர்களாக ௨ 
தமிழீழ அரசின்‌ நிறுவனங்கள்‌ செய 


வரவேற்பையும்‌ இக்கட்டுரை விளக்குகி௦ 


AA AA AR AR AA AA AA AR AA RA AR AR AA AR AA AA AR AR AA AR AA AR AA AR AR AR AR AA AR ARAN AA AR AR AA AA AR AA AA AA AA AR AA AA AA AR AA AA AA AA AA AR AA AA AA AR AA AA AA AA AA AA 


நுவதற்கு மட்டும்‌ கற்றுத்தரவில்லை. 
ல்லா வளங்களையும்‌ பயன்படுத்தும்‌ 


றறுத்‌: தந்துள்ளார்‌. நாங்கள்‌ எமது 
ங்கள்‌ தலைவருக்குக்‌ காட்டினோம்‌. 


ளுக்கே தெரியாமல்‌ ஒளிந்திருந்த 


எங்களை விசுவாசமிக்க கடமைய 


மாக்கியுள்ளார". 


9ம்‌ விதம்‌ பற்றிய சிறப்புக்களையும்‌, 


வோருக்கு கிடைக்கும்‌ 
து. 


அன்பான 


அவற்றின்‌ மூலம்‌ 
அக்குஞ்சுகள்‌ வளர்க்கப்பட்டு முட்‌ 


ளைத்‌ தயாரித்து, 


டையிடும்‌ பருவத்தில்‌ பொதுமக்க 
ளுக்கு வீட்டுப்பண்ணைத்‌ திட்டத்‌ 
தின்‌ கீழ்‌ வழங்கப்பட்டன. இம்மு 
யற்சி ஆறுமாத காலத்திற்குள்‌ பல 
னளித்தது. தற்பொழுது கோழி முட்‌ 
டையின்‌ விலை 15 ரூபாவிலிருந்து 5 
ரூபாவாகக்‌ குறைந்துள்ளது. இது 
போன்றே தேனீவளர்ப்பு உற்பத்தியும்‌ 


வினா க்கில்‌ எல்லி, கொடை ரங்கள்‌ ட்டும்‌. 
முயற்சியில்‌ பொருண்மிய ; கோடை மரங்களை ஐ 


பெரும்வெற்றியைத்‌ தந்துள்ளது. 
இலங்கை அரசால்‌ தமிழீழப்‌ 
போராட்டத்தை நசுக்கிவிடும்‌ வகை 
யில்‌ கொண்டுவரப்பட்ட பொருளா 
தாரத்‌ தடையை உடைத்து, தமிழீழ 
வேளாண்மையில்‌ வெற்றிகண்ட மக்‌ 
களை மேலும்‌ ஊக்குவிக்குமுகமாக 
இவ்வாண்டு மே மாதம்‌ தமிழீழத்தில்‌ 
வேளாண்மைதினம்‌ கொண்டாடப்பட்‌ 
டது. இதில்‌ தேசியத்‌ தலைவர்‌ 
திரு. வே. பிரபாகரன்‌ நேரில்‌ கலந்‌ 
துகொண்டு விவசாய உற்பத்தியில்‌ 
முழுமுயற்சியுடன்‌ போராடி வெற்றிக 
ண்ட விவசாயிகளுக்கு விருதுகள்‌ 


வழங்கிக்‌ கெளரவித்தமை உலகெங்‌ 
கும்‌ பரந்து வாழும்‌ தமிழ்‌ மக்களின்‌ 
மத்தியில்‌ பெரும்‌ மதிப்பையும்‌, வர 
வேற்டையும்‌ பெற்றுள்ளது. 


வழிகாட்டும்‌ தலைமை 


இது பற்றித்‌ தமிழீழ பொருண்மிய 
மேம்பாட்டுக்‌ கழகப்‌ பொறுப்பாளர்‌ 
திரு. ரவி கருத்துத்‌ தெரிவிக்கை 
யில்‌, எமது தேசியத்‌ தலைவர்‌ 
ஆயுதம்‌ ஏந்துவதற்கு மட்டும்‌ கற்றுத்‌ 
தரவில்லை. தமிழீழத்தின்‌ எல்லாத்‌ 
துறைகளிலும்‌, எல்லா வளங்களை 


யும்‌ பயன்படுத்தும்‌ வகையில்‌ எமக்கு 
உலக அறிவையும்‌ கற்றுத்‌ தந்துள்‌ 
ளார்‌. நாங்கள்‌ எமது மனஉறுதியை 
யும்‌, மனிதசக்தியையுமே எங்கள்‌ 
தலைவருக்குக்‌ காட்டினோம்‌. 
ஆனால்‌ அவர்‌ எங்களிடமிருந்து எங்‌ 
களுக்கே தெரியாமல்‌ ஒளிந்திருந்த 
திறமைகளை வெளிக்கொணர்ந்துள்‌ 
ளார்‌. எங்களை விசுவாசமிக்க 
கடமையுணர்வுள்ள, பொறுப்புடைய 
வர்களாக உருவாக்கியுள்ளார்‌. 
இன்று நாங்களே எங்களைப்‌ பார்த்து 
அதிசயிக்கும்‌ அளவிற்கு எங்களை 


வடித்தெடுத்த சிற்பிதான்‌ எங்கள்‌ 
தேசியத்‌ தலைவர்‌. இதில்‌ ஒரு சம்‌ 
பவத்தைக்‌ கூறவிரும்புகிறேன்‌. 


தமிழீழம்‌ இசைக்‌ கூடத்தில்‌ வசந்தி 
என்னும்‌ போராளி சிறந்த பாடகியாக 
விளங்குகிறார்‌. அவர்‌ போராட்டத்‌ 
தில்‌ எதிரியின்‌ தாக்குதலுக்குள்ளா 
கியவர்‌. தமது கை, கால்கள்‌ வளங்‌ 
காத நிலைக்கு ஆளாகினார்‌. மன 


னர்‌. 


உறுதி தளராதவராக மீண்டும்‌ 
போராட்டத்திற்குச்‌ செல்லவேண்டும்‌ 
என்ற ஆவேசம்‌ உள்ளவராகக்‌ 
காணப்பட்டார்‌. அவரது கைகால்‌ 
களை வளங்கவைக்க வேண்டும்‌ 
என்பதில்‌ பல மருத்துவர்கள்‌ முயற்‌ 
சிகளை மேற்கொண்ட பொழுதும்‌ 
அவையாவும்‌ பலனளிக்கவில்லை. 


தேசியத்‌ தலைவர்‌ வசந்தியின்‌ குரல்‌ 
வளத்தைக்‌ கண்டு, அவரது திற 
மையை வெளிக்கொண்டு வரவேண்‌ 
டும்‌ அதற்காக அவரை இசையில்‌ 
ஈடுபடுத்துவதன்‌ மூலம்‌ அவரது 
கை, கால்களையும்‌ குணப்படுத்தி 
விடலாம்‌ என்றார்‌. அவ்வாறே அதற்‌ 
கான முயற்சிகள்‌ மேற்கொள்ளப்பட்‌ 
டன. அதன்‌ பயன்‌ வெற்றியளித்தது. 
இன்று வசந்தி தமிழீழ இசைக்‌ 


கூடத்தின்‌ சிறந்த பாடகி. அவர்‌ 
பாடும்பொழுது அவரை அறியாம 
லேயே அவரது கை, கால்கள்‌ 


செயற்படுகின்றன. அவர்‌ தானாகவே 
ஓலிவாங்கியை கையிலெடுத்து, 
தன்னை மறந்து பாடும்‌ அளவிற்கு 
அவரது உடல்‌ நிலையில்‌ மாற்றம்‌ 
ஏற்பட்டுள்ளது. 


எமது கலைக்‌ கூடப்‌ பொறுப்பாளர்‌ 
ஆரம்பத்தில்‌ படத்தை வரைந்து 
தலைவரிடம்‌ காட்டிய பொழுது, 
தலைவர்‌ அதனை இவ்வாறு வரை 
யவேண்டுமென பல கருத்துக்களைக்‌ 


கூறி காட்டிக்கொடுத்ததோடு அவ 
ரது திறமைகளைக்கண்டு சிற்பங்க 
ளைச்‌ செதுக்குவதில்‌ ஆர்வம்‌ காட்‌ 
டுமாறு கூறி அதற்கான வழிவகை 
களைச்‌ செய்துகொடுத்தார்‌. இன்று 
அவர்‌ தமிழீழப்‌ போராட்ட வரலாறு 
களை சிற்பமாகச்‌ செதுக்கி தமிழீழ 
மாதிரிக்‌ கலைக்‌ கூடத்தையே உரு 
வாக்கியுள்ளார்‌. இவரது சிற்பவே 
லைகளைப்‌ பார்த்த யாரும்‌ பாராட்‌ 
டாமல்‌ சென்றதில்லை. ' 


தமிழீழ இசைக்கூடம்‌ 


வளர்ந்துவரும்‌ தமிழீழ இசைக்‌ 
கூடத்தின்‌ கட்டிட வேலைகள்‌ ஆரம்‌ 
பமாகியிருக்கிறது. தேசியத்‌ தலைவ 
ரின்‌ மாதிரி வடிவமைப்பில்‌ உருவாக்‌ 
கப்பட்டு போராட்ட சூழ்நிலையில்‌ 
எதிரியின்‌ தாக்குதலுக்கு உட்படாத 
வகையில்‌, இயற்கை அமைப்புடை 
யதாகவும்‌ தமிழீழப்‌ பாரம்பரியத்தை 
எடுத்துக்‌ காட்டுவதாகவும்‌ உருவா 
கிக்கொண்டி ருக்கிறது. 

தமிழீழத்‌ தேசியக்கல்வி 
தமிழீழத்தில்‌ தேசியத்‌ தமிழ்க்‌ கல்‌ 
வித்திட்டம்‌ தயாரிக்கப்பட்டுள்ளது. 
சிங்கள இனவாத அரசினால்‌ திட்ட 
மிட்ட முறையில்‌ தமிழீழ வரலாறு, 
தமிழரின்‌ பாரம்பரியங்கள்‌ என்பன 
தமிழ்ப்‌ பாடநூல்களில்‌ அகற்றப்பட்‌ 
டும்‌ ஒதுக்கப்பட்டும்‌ வந்துள்ளன. 
இதைத்‌ தவிர்க்கும்‌ முகமாக தமிழீழ 
வரலாற்றுள்‌ தமிழர்‌ பண்பாடுகள்‌, 
தமிழ்‌ மண்ணின்‌ பெருமை, பாரம்ப 
ரியங்கள்‌ ஆகியவற்றை மீண்டும்‌ 
தமிழ்ப்‌ பாடநூல்களில்‌ இடம்பெறச்‌ 
செய்யப்பட்டுள்ளது. இன்று தமிழ்‌ 
மொழியில்‌ அதிகளவு அன்னிய 
மொழிச்‌ சொற்பிரயோகங்கள்‌ வந்துள்‌ 
ளமையால்‌ தமிழின்‌ தனித்துவம்‌ இல்‌ 
லாது போகிறது. அதனால்‌ சுத்தத்‌ 
தமிழ்‌ சொற்பிரயோகங்களை பெரும்‌ 
பான்மையாகக்‌ கொண்டு தமிழ்ப்‌ 
பாடநூல்கள்‌ தயாரிக்கப்பட்டுள்ளது. 
தமிழீழக்‌ கல்விதுறையின்‌ பொறுப்‌ 
பாளர்‌ திரு. இளங்குமரன்‌ பல்க 
லைக்கழக பேராசிரியர்கள்‌, விரிவு 
ரையாளர்கள்‌, தமிழீழ அறிஞர்கள்‌, 
இலக்கியகர்த்தாக்கள்‌ ஆகியோரை 
ஒன்றுகூட்டி பலமுறை ஆய்வுகள்‌ 
நடாத்தியதன்‌ அடிப்படையில்‌ இத்‌ 
திட்டம்‌ வெளிவந்துள்ளது. கடந்த 
ஆண்டு த.பொ. தா (தமிழ்ப்பொதுத்‌ 
தராதரப்‌) பரீட்சை ஒன்றை நடாத்‌ 


தியதில்‌ 58, 000 மாணவர்கள்‌ இதில்‌ 
பங்குகொண்டுள்ளனர்‌. இப்பரீட்சை 
யில்‌ திறமைச்‌ சித்தி பெற்றவர்க 
ளிற்கு அவர்களின்‌ குடும்ப நிலைமை 
காரணமாக மேற்படிப்புக்கென 3000 
ரூபா வரை தமிழீழத்‌ தேசியத்‌ 
தலைவரால்‌ பண உதவி வழங்கப்பட்‌ 
டுள்ளது. 


தமிழீழ நீதிபரிபாலனம்‌ 


தமிழீழ அரச நிறுவனங்களின்‌ செயற்‌ 
பாடுகளுக்காக தமிழீழ நீதி பரிபா 
லனத்துறையால்‌ சட்ட ஆக்கக்‌ 
கோவைகள்‌ உருவாக்கப்பட்டு, 
அதன்‌ ஒழுங்கு விதிகளுக்கமைய 
அவை நிர்வகிக்கப்படுகின்றன... 
தமிழீழத்தில்‌ இயங்கிவரும்‌ தமிழீழ 
நீதிமன்றம்‌, தமிழீழ உயர்நீதிமன்றம்‌ 
ஆகியவற்றில்‌ கடமையாற்றும்‌ வழக்‌ 
கறிஞர்களில்‌ சிநீலங்கா நீதிமன்றத்‌ 
தில்‌ சத்தியப்பிரமாணம்‌ எடுத்த 136 
சட்டத்தரணிகளும்‌ கடமையாற்றுகி 
றார்கள்‌. இவர்கள்‌ தமிழீழ நீதி பரி 
பாலனத்துறையின்‌ சட்ட ஓழுங்கு 
விதிக்கமைய சத்தியப்பிரமாணம்‌ 
எடுத்த பின்னரே கடமையாற்றுகின்‌ 
றனர்‌. தமிழீழ அரசதரப்புச்‌ சட்டத்‌ 
தரணிகள்‌, நீதிபதிகள்‌, உயர்நீதிபதி 
கள்‌ ஆகியோர்‌ தமிழீழ சுயநிர்ணய 
உரிமையை அங்கீகரித்த நிலையில்‌ 
தமிழீழச்‌ சட்டக்கல்லூரியில்‌ பயின்‌ 
றவர்களாகவும்‌ காணப்படுகின்றனர்‌. 
நீதிமன்றங்களில்‌ தீர்ப்பளிக்கப்பட்டு 
அவை மேல்‌ நீதிமன்றத்திற்கு 
முறைப்பாடு செய்யப்படலாம்‌. மேல்‌ 
நீதிமன்றத்திலும்‌ குற்றவாளியெனத்‌ 
தீர்ப்பு வழங்கப்பட்ட ஒருவர்‌ தமிழீ 
ழத்‌ தேசியத்‌ தலைவருக்கு ௧௬௮ 
ணமனு விண்ணப்பிக்கலாம்‌. 

தமிழ்‌ நிர்வாக வளர்ச்சி கண்டு சிங்‌ 
கள அரசாங்கமும்‌, வெளிநாட்டின்‌ 
அரசசார்பற்ற நிறுவனங்களும்‌ தமது 
செயற்பாடுகளை தமிழீழ நிர்வாகத்‌ 
தின்‌ ஊடாகச்‌ செய்கிறார்கள்‌. குறிப்‌ 
பாக இலங்கை அரசாங்கத்தின்‌ வங்‌ 
கிக்கடன்‌ உதவித்திட்டங்கள்‌, 
வெளிநாட்டு அரசசார்பற்ற பொதுநி 
றுவனத்தின்‌ கண்காணிப்பில்‌ இயங்‌ 
கும்‌ மடு அகதிகள்‌ முகாம்‌ என்பன 


தமிழீழ அரச நிறுவனத்தினரிடமே 
தற்பொழுது ஓப்படைக்கப்பட்டுள்‌ 
ளது. இவற்றிலிருந்து சிறீலங்கா 


அரசானது, இலங்கைத்‌ தீவு இரு 
வேறு நாடுகள்‌ என்ற உண்மையை 
SL = 


ட்ட அலை 
குமிழீழ ம த்ர அஹ் ஷய பல்‌ டன்‌ 
சட்டத்தரணி 


பட்டட்டட்டட்டப்ட்ட்ட்டட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ப்்ட்ப்ட்ட்ட்ட்டட்ட்ட்ப ப்ப்ப்ப்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ப்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ப்ப்ப்ப்ட்ட்ட்டட்ட்ட்டப்ட்ட்ப்ட்டட்டட்டட்டட்டட்ட்ட்பட்பட OS WY WY 
உட ப ப ப ப ட்ட ப ட்ட ப ட ட ப ப ப ட ட்ட ட ப டட ட ப ப்பட்ட ட ட ட ட ட்ட ட ட ட ட ட்ட ட படபட ட ட ட ட ட ட ட டட ட ட டட ட ல னக 


அடி 


கணக்கில்‌ 


ன்றாம்‌ உலக நாடுகளில்‌ 
ன்று மக்கள்‌ மத்தியில்‌ அதி 
களவு செல்வாக்குப்‌ பெற்றுவரும்‌ 
சக்திகளில்‌ அரச சார்பற்ற 
தொண்டர்‌ நிறுவனங்களும்‌ 
ஒன்று. இந்த அரச சார்பற்ற 
நிறுவனங்கள்‌ குறிப்பிட்ட நாடு 
களில்‌ வாழும்‌ மக்களின்‌ அபி 
மானத்தைப்‌ பெற்றுக்‌ கொள்‌ 
கின்ற விடயத்தில்‌, மேற்படி 
நாடுகளின்‌ அரசியல்‌ சக்திகளு 
டன்‌ போட்டிபோடும்‌ அளவுக்கு 
வளர்ந்து வருவதை அவதா 
னிக்க முடிகிறது. 


இந்த நிறுவனங்களின்‌ வளர்ச்‌ 
சிக்கும்‌, அவற்றின்‌ செயற்பாட்டு 
விரிவாக்கத்திற்கும்‌ மேற்படி 
நாடுகளில்‌ நிலவும்‌ சமூக மற்றும்‌ 
அரசியல்‌ சூழ்நிலைகளும்‌ சில 
சமயம்‌ சாதகமாக அமைந்துவி 
டுகின்றது. இவ்வாறான தமக்குச்‌ 
சாதகமான சூழ்நிலைகளைப்‌ 
பயன்படுத்தி இந்த நிறுவனங்கள்‌ 
தமது செயற்பாடுகளை மேற்கொ 
ண்டு வருகின்றன. 


இலங்கையைப்‌ பொறுத்தவ 
ரையிலும்‌ இவ்வாறான கழ்‌ 
நிலைகளிலேயே அரச சார்‌ 
பற்ற தொண்டர்‌ நிறுவனங்கள்‌ 
செயற்பட்டு வருகின்றன. 
வடக்கு -கிழக்குப்‌ பகுதிகளில்‌ 
தமிழ்‌ மக்களூக்கு எதிராக 
கடந்த பல ஆண்டுகளாக 
சிறீலங்கா அரசு மேற்கொண்‌ 
டுவரும்‌ இராணுவ நடவடிக்‌ 
கைகளும்‌, அதனால்‌ ஏற்பட்ட 
விளைவுகளும்‌ தான்‌ இன்று 
அரச சார்பற்ற நிறுவனங்க 
ளின்‌ முக்கிய மூலதனம்‌ என்று 
கூறுமளவிற்கு நிலைமை 
மாறிவிட்டது. அத்துடன்‌ தென்‌ 
பகுதி அரசியல்‌ கழ்நிலைக 
ளால்‌ ஓரம்‌ கட்டப்பட்ட அடி 
மட்ட மக்களின்‌ அவல 
நிலையும்‌ இந்த நிறுவனங்க 
ளின்‌ வளர்ச்சிக்கு அவ்வப்‌ 
போது தீனிபோட்டுக்‌ கொண் 
டிருக்கின்றன. 


10- 6 - 1994 


தாமிழுழுத்தில்‌ 6 'செயாற்காரும்‌௦ 


தொண்டர்‌ நிறுவனங்களின்‌ 
RIN ISI 


வடக்கு - கிழக்கில்‌ மேற்கொள்ளப்பட்டூவரும்‌, சிறீலங்காவின்‌ இராணுவ நடவடிக 
கையினால்‌ பாதிப்புற்றுவரும்‌ மக்களுக்குச்‌ சேவையாற்றும்‌ பணியில்‌ 20 இற்கும்‌ 
மேற்பட்ட அரச சார்பற்ற நிறுவனங்கள்‌ இயங்கி வருகின்றன. அவற்றுள்‌ சில, 
தமக்குக்‌ கிடைக்கின்ற நிதிவளங்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக 
வழங்கி தம்மால்‌ இயன்ற சேவைகனை அளித்து வருகின்றன. ஆனால்‌ சில 
நிறுவனங்கள்‌ எம்‌ மக்களின்‌ கண்ணீருடன்கூடிய அவல வாழ்க்கையைப்‌ பயன்படுத்‌ 


திப்‌ பெறும்‌ நிதிவளங்களில்‌ மிகக்‌ குறைந்தளவினை மட்டுமே நிவாரணமாக 


வழங்கிவிட்டு, பெரும்பகுதியை தமது சுயநலத்திற்காகவும்‌, 
தேவைகளுக்காகவும்‌ பயன்படுத்தி 


தமது நிரவாகத்‌ 


வருவது அறியப்பட்டுள்ளது. அதேவேளை 


இன்னும்‌ சில நிறுவனங்கள்‌, வட -கிழக்கில்‌ எந்தவித சேவைகளையும்‌ வழங்கா 
மல்‌, அதைச்‌ சாட்டாகக்‌ காட்டிப்‌ பெறும்‌ நிதிகளை முழுமையாகவே மோசடி 
செய்தும்‌ வருகின்றன. இத்தகைய அரச சார்பற்ற நிறுவனங்களின்‌ நடவடிக்கை 
களை வெளிப்படுத்தும்‌ கட்டுரையே இது. 


போன்று ஏனைய பகுதிகளிலும்‌ 
பல்வேறு காரணங்களால்‌ பாதிக்‌ 
கப்பட்ட மக்களுக்கும்‌ இந்த 
நிறுவனங்கள்‌ தமது உதவிக்கரங்‌ 
களை நீட்டி வருகின்றன. இந்த 
நிலையில்‌ பாதிக்கப்பட்டு மேற்‌ 
படி நிறுவனங்களினூடாக உதவி 
பெற்றுவரும்‌ மக்களின்‌ அபிமா 
னம்‌ இந்த அரசசார்பற்ற நிறு 
வனங்களின்‌ பக்கம்‌ செல்வதற்கு 
நியாயமுண்டு. 


அரச சார்பற்ற நிறுவனங்க 
ளின்‌ செயற்பாட்டையும்‌, அவற்‌ 
றின்‌ வளர்ச்சியையும்கண்டு 
சிறீலங்கா அரசு அச்சமடை 
யுமளவுக்கு தற்போது 
நிலைமை உருவாகியிருப்ப 
தாக அவதானிகள்‌ பலர்‌ கூறு 
கின்றனர்‌. இதனாலேயே 
அவற்றின்‌ நடவடிக்கைகளைக்‌ 
கட்டுப்படுத்தவும்‌ அந்த நிறு 
வனங்களின்‌ செயற்பாடுகளைக்‌ 
கண்காணிக்கவும்‌ அரசு முயற்‌ 
சித்து வருகிறது. 


பொதுவாக அரசசார்பற்ற நிறு 
வனங்களின்‌ இலக்குகள்‌ 
இரண்டு வகையாகக்‌ காணப்ப 
டுகின்றன. ஒன்று வெளிப்படை 
யாக புலப்படக்‌ கூடியவையாக 
வும்‌, குறிப்பிட்ட நிறுவனத்தின்‌ 
யாப்பு விதிகளில்‌ தெளிவாக 


இது ஒரு செயதியாஸீன பாரவை 


வட கிழக்குப்‌ பகுதி மீது சிறீ 
லங்கா அரசு கடுமையான 
பொருளாதாரத்‌ தடையை விதித்‌ 
துவிட்டு பாரிய இராணுவ நட 
வடிக்கைகளை மேற்கொண்டு 
வருகின்றது. அரசின்‌ இந்த 
நடவடிக்கைகள்‌ காரணமாக 
மேற்படி பகுதிகளில்‌ வாழும்‌ மக்‌ 
களுக்கு ஏற்பட்டு வரும்‌ பாதிப்‌ 


புக்கள்‌ மிக அதிகம்‌. சமூக, 
பொருளாதார, கல்வித்துறை 
ரீதியாகவும்‌ மற்றும்‌ சுகாதார, 


மருத்துவத்துறை சார்ந்தும்‌ ஏகப்‌ 
பட்ட பாதிப்புக்களை இப்பகுதி 
மக்கள்‌ அனுபவித்து வருகின்ற 
னர்‌. 


இவ்வாறான  பாதிப்புக்களுக்கு 
முழுமையான நிவாரணம்‌ வழங்‌ 
கவும்‌, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 
புனர்வாழ்வளிக்கவும்‌ சிறீலங்கா 
அரசு இதுவரை தயாராக 
இல்லை. எதிர்காலத்திலும்‌ அது 
சாத்தியமாகப்‌ போவதில்லை. 
இவ்வாறான குழலில்‌ பாதிக்கப்‌ 
பட்ட மக்களுக்கு வேண்டிய சில 
அத்தியாவசிய சேவைகளையும்‌, 
உடனடி நிவாரண வேலைக 
ளையும்‌ கணிசமான அளவில்‌ 
அரச சார்பற்ற நிறுவனங்கள்‌ 
மேற்கொண்டு வருகின்றன. 
இந்த வேலைகளை வடகிழக்‌ 
கில்‌ இயங்கிவரும்‌ நிறுவனங்கள்‌ 
உட்பட இப்பகுதியில்‌ இயங்காத 
சில நிறுவனங்களும்‌ உள்ளூர்‌ 
நிறுவனங்களின்‌ ஊடாக உதவித்‌ 
திட்டங்களை நடைமுறைப்ப 
டுத்தி வருகின்றன. இதே 


வரையறுத்து கூறப்பட்டவையா 
கவும்‌ இருக்கும்‌. இது எப்பொ 
முதும்‌ இந்த நிறுவனத்தின்‌ 
செயற்பாட்டு எல்லைகட்குட்பட்ட 
மக்களின்‌ நலன்‌ பேணுபவையாக 
தோற்றமளிக்கும்‌. மற்றையது 
மறைமுக இலக்காக இருக்கும்‌. 
இது குறிப்பிட்ட நிறுவனத்தின்‌ 
யாப்பு விதிகளில்‌ குறிப்பிடப்பட்ட 
மக்கள்‌ நலன்பேணும்‌ இலக்கு 
களையுடைய செயற்பாடுகளினூ 


டாக அடையப்படுபவையாக 
இருக்கும்‌. பாதிக்கப்பட்ட மக்‌ 
களுக்கு நிவாரணமளித்தல்‌ 


என்ற போர்வைக்குள்‌ அனேகரது 
கண்களுக்கு புலப்படாத வகை 
யில்‌ புதைந்து கிடக்கும்‌. இந்த 
இலக்குகள்‌ பொதுவாக குறிப்‌ 
பிட்ட சமூகத்துக்கு நீண்டகால 
அடிப்படையில்‌ பாதிப்பை ஏற்ப 
டுத்தக்‌ கூடியவையாகவே உள்‌ 
ளன. பெரும்பாலும்‌ அரசியல்‌ 
மற்றும்‌ பொருளாதார இலக்குக 
ளாகவே இருக்கும்‌. 


பொதுவாக அரச சார்பற்ற நிறு 
வனங்களின்‌ பொருளாதார பலம்‌ 
பெரும்பாலும்‌ வெளிநாட்டு மற்‌ 
றும்‌ உள்நாட்டு நிதி உதவியாகத்‌ 
தான்‌ இருந்து வருகின்றது. 
குறிப்பிட்ட நாட்டில்‌ வாழும்‌ மக்‌ 
களுக்கு இராணுவ அரசியல்‌ 
ரீதியாக ஏற்படும்‌ பாதிப்புக்க 
ளூக்கு அல்லது சூறாவளி, வெள்‌ 
ளப்‌ பெருக்குப்‌ போன்ற இயற்‌ 
கையின்‌ பாதிப்புகளுக்கு நிவார 
ணமளிக்கப்‌ போவதாகவும்‌ கூறி, 
பெறக்கூடிய அனைத்து வகை 


யான நிதி உதவிகளையும்‌ பெற்‌ 
றுக்கொள்வதில்‌ அரச சார்பற்ற 
நிறுவனங்கள்‌ எப்பொழுதும்‌ பின்‌ 
நிற்பதில்லை. இந்த நிறுவனங்‌ 
கள்‌ இவ்வாறான நிதி உதவி 
ளைப்‌ பெற்றுக்கொள்வதற்காக 
தமது கொள்கைத்‌ திட்டங்களி 
லும்‌ வேலைத்‌ திட்டங்களிலும்‌ 
கூட அடிக்கடி மாற்றங்களைச்‌ 
செய்வதற்கும்‌ இந்த நிறுவனங்‌ 
கள்‌ தயங்குவதில்லை. 


1992 ஆம்‌ ஆண்டு பிறேசில்‌ 
நாட்டின்‌ தலைநகரான “றியோடி 
ஜெனேரோ'வில்‌ நடைபெற்ற 
அகில உலக சூழல்‌ பாதுகாப்பு 
மாநாட்டின்‌ சில தீர்மானங்களுக்‌ 
கமைய, ஐரோப்பிய நாடுகள்‌ 
கழல்‌ பாதுகாப்புத்‌ திட்டங்க 
ளுக்கு நிதி உதவி வழங்குவதில்‌ 
ஆர்வம்‌ காட்ட ஆரம்பித்தன. 
இதைத்‌ தொடர்ந்து பல அரச 
சார்பற்ற நிறுவனங்கள்‌ தமது 
கொள்கைத்‌ திட்டங்களின்‌ வரம்‌ 
புகளையும்‌ கடந்து சென்று சூழல்‌ 
பாதுகாப்புத்‌ திட்டங்களை 
நடைமுறைப்படுத்துவதன்‌ மூலம்‌ 
அதிகளவு நிதி உதவிகளையும்‌ 


பெற்றுக்கொண்டுள்ளன. 
மேலும்‌, மூன்றாம்‌ உலக 
நாடுகளின்‌ அரசாங்கங்கள்‌ 


தமது நாட்டுக்கு கிடைக்கும்‌ 


வெளிநாட்டு உதவிகளை 
நாட்டு மக்களின்‌ நலனுக்கு 
செலவிடுவதற்குப்‌ பதிலாக 
தமது அரசியல்‌, இராணுவ 


நோக்கங்களுக்காக செலவிட்‌ 
டுவருவதை அவதானிக்க 
முடிகிறது. இதனைத்‌ தடுப்ப 
தற்காக மேற்படி நாடுகளுக்கு 
உதவி வழங்க முன்வரும்‌ 
வெளிநாடுகள்‌ தமது உதவி 
களை அந்த நாட்டில்‌ செயற்‌ 
படும்‌ அரச சார்பற்ற நிறுவ 
னங்களின்‌ ஊடாகவே வழங்‌ 
குவதில்‌ அதிக ஆர்வம்‌ காட்டி 
வருகின்றன. 


இவ்வாறான  சூழ்நிலைகளைப்‌ 
பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளக்‌ 
கூடிய அதி உச்ச நிதி உதவி 
களைப்‌ பெற்றுக்கொள்வதில்‌ 
அரச சார்பற்ற நிறுவனங்கள்‌ 
காட்டும்‌ அதீத ஆர்வம்‌ 
போன்று, மேற்படி நிதி உதவி 
களை முழுமையாகப்‌ பயன்ப 
டுத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 
நிவாரணமளிப்பதில்‌ காட்டப்படு 
கிறதா என்ற கேள்விக்கு 
விடைதேடுவது சிரமமாகவே 
உள்ளது. இந்த விடயத்தில்தான்‌ 
சில அரசசார்பற்ற நிறுவனங்க 
ளின்‌ கோரமான முகத்தை 
அவதானிக்க முடிகிறது. வடக்கு 
கிழக்குப்‌ பகுதிகள்‌ மீது சிறீ 
லங்கா அரசு மேற்கொண்டுவரும்‌ 
இராணுவ நடவடிக்கைகள்‌ கார 
ணமாக இப்பகுதியில்‌ வாழும்‌ 
மக்கள்‌ தினசரி சிந்தும்‌ இரத்தத்‌ 
தையும்‌, கண்ணீரையும்‌ முக்கிய 
மூலதனமாகக்‌ காட்டிப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளப்படும்‌ நிதி உதவிக 
ளைக்கொண்டு அந்த மக்களது 
துன்ப துயரங்களை துடைக்க 


முயற்சிக்கும்‌ போதுதான்‌ சில 
அரசசார்பற்ற நிறுவனங்கள்‌ 
மோசடியின்‌ அத்தியாயங்களைப்‌ 
படைக்க ஆரம்பிக்கின்றன. ஒரு 
தடவை இந்த மோசடியின்‌ அத்‌ 
தியாயங்களைப்‌ புரட்டிப்‌ பார்த்‌ 
தாலே போதும்‌, ஊழலின்‌ உச்‌ 
சக்கட்டத்தை உணர்ந்து 
கொண்டு விடலாம்‌. உலகில்‌ 
உள்ள மோசடியின்‌ - வகைக 
ளைத்‌ துல்லியமாகத்‌ தெரிந்து 
கொள்வதற்கு இவைபோன்ற ஒரு 
சில நிறுவனங்கள்‌ போதும்‌. 


“யாழ்ப்பாணத்தின்‌ காலைப்‌ 
பொழுது ஒரு நாள்‌ அமைதி 
யாகப்‌ புலர்ந்தது. வான்‌ பரப்‌ 
பில்‌ யுத்த விமானங்களின்‌ 
இரைச்சல்‌ எதுவும்‌ கேட்க 
வில்லை. யாழ்‌. நகரம்‌ வழ 
மையான சுறுசுறுப்புடன்‌ 
இயங்க ஆரம்பித்தது. வேக 
மாக வந்த மோட்டார்‌ சைக்‌ 
கிள்‌ ஒன்று நகரின்‌ மத்தியில்‌ 
நின்றுகொண்டது. மோட்டார்‌ 
சைக்கிளில்‌ இருந்து இருவர்‌ 
இறங்கிக்கொண்டனர்‌. அதில்‌ 
ஒருவரின்‌ கையில்‌ இருந்த 
வீடியோக்கமரா உடனடியா 
கவே தொழிட்பட ஆரம்பித்‌ 
தது. நகர மத்தியிலும்‌ நகரத்‌ 
தின்‌ வீதியோரங்களிலும்‌ 
பனைமட்டைகளால்‌ அமைக்‌ 
கப்பட்ட கூண்டுகளில்‌ நாட்டப்‌ 
பட்டிருந்த மரக்கன்றுகளை 
நோக்கி அந்த கமரா திரும்‌ 
பியது. மரக்கன்றுகள்‌ நாட்டப்‌ 
பட்டிருந்த காட்சி வெவ்வேறு 
கோணங்களில்‌ அந்தக்‌ கம 
ராவுக்குள்‌ கச்சிதமாகப்‌ புகுத்‌ 


தப்பட்டது. மரக்கன்றுகளுக்கு 
நீர்‌ ஊற்றிக்கொண்டிருந்த 
யாழ்‌. மாநகர சபையின்‌ 


தொழிலாளர்களை நோக்கியும்‌ 


இக்கமரா தனது முகத்தைத்‌ 
திருப்பிக்‌ கொண்டது. இது 
யாழ்‌ நகரத்தில்‌ கடந்த 


கோடைகாலத்தின்‌ போது ஒரு 
குறுகிய நேரத்தில்‌ நடைபெற்ற 
சம்பவம்‌. இச்சம்பவம்‌ குறித்‌ 
தும்‌ இச்சம்பவத்தின்‌ பின்‌ 
னணி குறித்தும்‌ எவரும்‌ அப்‌ 
போது ஆராயவில்லை. இச்‌ 
சம்பவத்தை அவதானித்தபடி 
நகரத்தின்‌ வீதியால்‌ நூற்றுக்க 


ணக்கானோர்‌ சென்றனர்‌. 
அவர்களில்‌ ஒருவரின்‌ சிந்த 
னைகூட இச்சம்பவத்தை 


யிட்டு சற்று வித்தியாசமான 
பாதைக்குச்‌ செல்லத்‌ தவறி 


விட்டது. அத்தனை கண்க 
ளிலும்‌ மண்ணைத்‌ தூவிவிட்டு 
மிகவும்‌ சாதுரியமாக மேற்‌ 


கொள்ளப்பட்ட மோசடி ஒன்‌ 
றின்‌ முதற்கட்டமே இது. 


யாழ்ப்பாணத்தில்‌ இயங்கும்‌ 
அரசசார்பற்ற நிறுவனங்களில்‌ 
ஒன்று என்று தம்மைக்‌ கூறிக்‌ 
கொண்டு, கொழும்பில்‌ தங்கி 
யிருக்கும்‌ ஒரு சில மோசடிப்‌ 
பேர்வழிகள்‌ இவ்வாறு எடுக்கப்‌ 


பட்ட வீடியோ பிரதியை தமது 
மோசடிக்காகப்‌ பயன்படுத்தியுள்‌ 
னர்‌ என்ற செய்தி தற்போது 
பலருக்கு அதிர்ச்சி தருவதாக 
உள்ளது. யாழ்ப்பாணத்தில்‌ 
கழல்‌ பாதுகாப்புத்‌ திட்டம்‌ 
ஒன்றை நடைமுறைப்படுத்துவ 
தாக சமர்ப்பிக்கப்பட்ட தமது 
போலியான செயற்திட்டத்துக்கு 
ஆதாரம்‌ கூறுவதற்காக இவர்‌ 
கள்‌ இவ்வீடியோப்‌ பிரதியை 
சமர்ப்பித்துள்ளனர்‌. இதன்‌ 
மூலம்‌ வெளிநாட்டு நிறுவனம்‌ 
ஒன்றிடம்‌ இருந்து கணிசமான 
தொகைப்‌ பணத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டுள்ளனர்‌ என்ற தகவல்‌ 
கள்‌ எமக்கு வந்து சேருவதற்கு 
சற்றுக்‌ காலதாமதமாகிவிட்டது. 
மரக்கன்றுகள்‌ நாட்டப்பட்ட 
கூண்டுகளுக்கு முன்னால்‌ நின்று 
வீடியோ எடுத்ததைத்‌ தவிர, 
இந்த மரக்கன்றுகளுக்கும்‌ இந்த 
மோசடிப்‌ பேர்வழிகளுக்கும்‌ 
இடையில்‌ எந்த உறவும்‌ 
இல்லை என்பது மட்டும்‌ உண்‌ 
மையாகும்‌. 


இதுபோன்ற பல போலியான 
திட்டங்களைச்‌ சமர்ப்பித்து உத 
விவழங்கும்‌ கரங்களைத்‌ தம்பக்‌ 
கம்‌ இழுத்துக்‌ கொள்வதற்கென்று 
கொழும்பில்‌ ஒரு மோசடிக்‌ கும்‌ 
பல்‌ தீவிரமாகச்‌ செயற்பட்டு 
வருகின்றது. இவர்கள்‌ யாழ்ப்பா 
ணத்தில்‌ தமது அலுவலகம்‌ 
செயற்படுவதாகக்‌ கூறி போலி 
யான முகவரி ஒன்றையும்‌ வெளி 
யிடுவார்கள்‌. ஆனால்‌ உண்மை 
யில்‌ இந்நிறுவனங்கள்‌ வடக்குக்‌ 
கிழக்குப்‌ போன்ற பகுதிகள்‌ எங்‌ 
கேயும்‌ செயற்படுவதில்லை. 


இவற்றைவிட வடக்குக்‌ கிழக்குப்‌ 
பகுதிகளின்‌ நிவாரண, புனர்‌ 
வாழ்வுத்‌ திட்டங்களுக்கெனக்‌ 
கூறப்பட்டு பெற்றுக்கொள்ளப்ப 
டும்‌ நிதி உதவியில்‌ ஒரு பகு 
தியை மேற்படி பகுதிகளில்‌ 
செலவிடுவதும்‌ மிகுதியை 
ஏனைய பகுதிகளில்‌ செலவிடு 
வதும்‌, கடந்த காலத்தில்‌ 
நடைபெற்று வருகின்றன. இவ்‌ 
வாறான நடவடிக்கையிலும்‌ சில 
அரச சார்பற்ற நிறுவனங்கள்‌ 
ஈடுபட்டுள்ளன. 


மேலும்‌ சில அரசசார்பற்ற நிறு 
வனங்கள்‌ மேற்படி பகுதிகளின்‌ 
நிவாரணத்‌ திட்டங்களுக்கெனக்‌ 
கூறிப்‌ பெற்றுக்கொள்ளப்படும்‌ 
நிதியைப்‌ பயன்படுத்தியே, தமது 
“நிர்வாக நடவடிக்கைகளை 
மேற்கொண்டு வருகின்றன. 


வடக்குக்‌ கிழக்கில்‌ செயற்படும்‌ 
விரல்விட்டு எண்ணக்கூடிய ஒரு 
சில அரசசார்பற்ற நிறுவனங்க 
ளைத்‌ தவிர, ஏனைய நிறுவனங்‌ 
கள்‌ ஏதோ ஒருவகையான 
மோசடியில்‌ ஈடுபட்டுவருவதை 
உறுதிப்படுத்த அதிகம்‌ சிரமப்ப 
டத்‌ தேவையில்லை. 


இவற்றைவிட மேற்படி நிறுவனங்‌ 
களின்‌ செயற்திட்டங்களை ஆழ - 
மாக அவதானித்தால்‌ அவற்றில்‌ 
உள்ள பல்வேறு குறைபாடுக 
ளைப்‌ புரிந்துகொள்ள முடியும்‌. 
பொதுவாக இந்த நிறுவனங்‌ 
கள்‌ மேற்கொள்ளூம்‌ திட்டங்‌ 
கள்‌ எதுவும்‌ குறிப்பிட்ட சமூ 
கத்தில்‌ விழிப்புணர்வை ஏற்‌ 
படுத்துபவையாக இருப்ப 
தில்லை. அத்துடன்‌ நீண்ட 
கால நோக்கில்‌ பொருளாதார 
அபிவிருத்தியை ஏற்படுத்துப 
வையாகவோ அல்லது சமுக 
மாற்றத்தை ஏற்படுத்தக்‌ கூடி 
யவையாகவோ இருப்ப 
தில்லை. 


தொடரசசி 15ம்‌ பககம்‌ .... 


கணத்தில்‌ YT 10- 6 - 1994 
॥ ௭ . ன்‌ ல ட்‌ னான்‌. கிளிநொச்சித்‌ தொகுதிக்குப்‌ “இனி எங்கை போறது? அரசாங்கத்‌ தவமணி அடுக்களைக்குள்ளிருந்து 
தம்பி இன்னமும்‌ வரவில்லையே, பாராளுமன்றப்‌ பிரதிநிதியாகத்‌ தேர்‌ தோட சண்டை பிடிக்க முடியுமே? குரல்‌ கொடுப்பாள்‌. அவன்‌ அப்பு 


பிள்ளை”? 


வேலுப்பிள்ளை அம்மான்‌ பத்தாவது 


தடவையாகக்‌ கேட்டுவிட்டார்‌. 
மாலைக்கருக்கவில்‌ வானத்தில்‌ 
கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி 
வெளவால்கள்‌ பறக்கத்‌ தொடங்கிய 
தும்‌, அவர்‌ இருப்புக்கொள்ளாது 
தவிப்பார்‌. “பேரனை இன்னமும்‌ 
காணவில்லையே? எங்கு போய்‌ 
வாறான்‌?” 


திண்ணைக்‌ குந்தில்‌ அமர்ந்து சட்‌ 
டையொன்றின்‌ கிழிந்த பகுதிகளைத்‌ 
தைத்துக்கொண்டிருந்த தவமணிக்கு, 
கிழவனாரின்‌ தவிப்புக்குக்‌ காரணம்‌ 
புரியும்‌. அவர்‌ சுபாவத்தில்‌ அப்படித்‌ 
தான்‌. எதற்கும்‌ பதட்டமும்‌ பயமும்‌. 
அவன்‌ சென்றவிடத்தை எப்படிக்‌ 
கூறுவது? துடித்துப்‌ போய்விடுவார்‌. 


“இல்லை மாமா. ஏதோ வாசிக 
சாலைக்‌ கூட்டம்‌ - என்றவன்‌. வந்‌ 


திடுவான்‌, கெதியா வந்திடுவான்‌”. - 
மனமறிந்த பொய்‌. 


“பார்த்துக்கொண்டு வாறன்‌...” என்‌ 
றபடி அவர்‌ கைத்தடியை எடுத்துக்‌ 
கொண்டு புறப்பட்டபோது தவமணிக்‌ 
குத்‌ திக்கென்றது. அவர்‌ நிச்சயம்‌ 
வாசிகசாலைக்குத்தான்‌ போகிறார்‌. 
அவள்‌ ஒரு வார்த்தைக்குச்‌ சொன்ன 
பொய்‌. சரவ்ணன்‌ அங்கேயா இருப்‌ 
பான்‌? 


முற்றத்தில்‌ மேய்ந்துகொண்டிருந்த 
கோழிகள்‌ மாமரத்தின்‌ பதிந்த 
கிளைக்கு உந்திப்பறந்தன. தாழ்கி 
ளையிலிருந்து மறுகிளைக்குத்‌ தாவி 
வசதியாக அமர்ந்துகொள்ளத்‌ தவித்‌ 
தன. 


*தம்பி இன்னமும்‌ வரவில்லையே, 
பிள்ளை”? கிழவனாரின்‌ குரல்‌ காது 
களில்‌ ரீங்காரமிடுகிறது. மாலை 
வேளைகளில்‌ அவள்‌, அதற்கு முன்‌ 
அவள்‌ மாமி -கிழவனாரின்‌ மனைவி 
-கேட்டுவரும்‌ விசாரிப்பு: உண்மை 
யில்‌ வேலுப்பிள்ளையருக்கு மாலை 
வேளைக்குப்‌ பின்னர்‌ எவரும்‌ வெளி 
யில்‌ தங்கிவிடக்கூடாது. செல்லவும்‌ 
கூடாது. அவரும்‌ அப்படித்தான்‌. 


தவமணியின்‌ கணவன்‌ சுப்பிரமணி 
யம்‌, அந்தக்‌ காலத்தில்‌ தமிழரசுக்‌ 
கட்சியின்‌ பிரதான பேச்சாளன்‌. கட்‌ 
சியின்‌ எந்தக்‌ கூட்டத்திலும்‌ அவன்‌ 
குரல்‌ ஒலிக்கும்‌. அவன்‌ பேச்சைக்‌ 
கேட்பதற்கென்றே ஒரு . சனத்திரள்‌ 
இருந்தது. வன்னிப்‌ பிரதேசத்தின்‌ 
பட்டிதொட்டிகளில்‌ எங்கும்‌ நிகழும்‌ 
கூட்டங்களில்‌ அவன்‌ இருப்பான்‌. 
கட்சியின்‌ பலம்‌ அவன்‌ என பலர்‌ 
கூறுவதை அவள்‌ கேட்டிருக்கிறாள்‌. 


மாலைவேளை வந்ததும்‌ கிழவர்‌, 
“தம்பி வந்திட்டானே”? என மனை 
வியைக்‌ கேட்பார்‌. அந்தக்‌ கேள்வி 
யில்‌ . கவலையும்‌ பாசமும்‌ கலந்தொ 
லிக்கும்‌. 


”இல்லை அப்பா, இண்டைக்கு 
வாடியடியில்‌ கூட்டமாம்‌. . . ” 


கிழவனாரின்‌ முகம்‌ கறுத்து வாடி 
விடும்‌. 


“ஊர்‌ கெட்டுக்கிடக்குது. . இவன்‌ 
இப்படித்திரியிறானே? வீட்டில பொஞ்‌ 
சாதி விளைய றில்‌ தெரியா 
மல்‌...” என அவர்‌ கவலைப்படு 
ர்‌ 


அவருடைய உலகம்‌ மிகச்சிறியது. 
அவர்‌ குடும்பம்‌, அவர்‌ வளவு, 
அவர்‌ தோட்டம்‌, அவர்‌ வயல்‌... 
இவ்வளவும்‌ தாம்‌ அவரின்‌. உலகம்‌. 


அதற்கப்பால்‌ அவருக்கு எதுவும்‌ 
தெரியாது. 

சுப்பிரமணியம்‌ பேசிப்பேசியே 
தொண்டனாகவிருந்து செத்துப்போ 


தலில்‌ நிற்பதற்கு, நீண்ட காலத்தொ 
ண்டனான சுப்பிரமணியத்தை 
நிறுத்த வேண்டுமென மத்திய செயற்‌ 
குழுவில்‌ பண்டிதர்‌ கேட்டபோது, 
*சுப்பிரமணியம்‌ ஒரு தமிழ்‌ 
வாத்தி. . . ” எனக்காரணம்‌ காட்டித்‌ 
தட்டிவிட்டு “கறுப்புக்கோர்ட்‌' ஒன்‌ 
நிற்கு அவ்விடம்‌ வழமைபோல 
ஒதுக்கப்பட்ட அநியாயம்‌ நிகழ்ந்தது. 
அதன்‌ பின்னர்‌ சுப்பிரமணியம்‌ நொந்‌ 
துபோனான்‌. அந்த நிகழ்ச்சிக்குப்‌ 
பின்னர்‌, “தம்பி வீட்டிற்கு வந்திட்‌ 
டானே”? எனக்‌ கிழவர்‌ கேட்கவேண்‌ 
டிய அவசியம்‌ ஏற்படவில்லை. 


பேரன்‌ இப்பொழுது நேரம்‌ கழித்து 


வீட்டிற்கு வரத்தொடங்கியிருக்கி 
றான்‌. கிழவனாரின்‌ அடிவயிற்றில்‌ 
மீண்டும்‌ திகில்‌ பற்றிப்படர்ந்து 
கொண்டது. மீண்டும்‌ பழைய 


கேள்வி அங்கு ஒலிக்கத்‌ தொடங்கி 
விட்டது. 


படலையைத்‌ திறந்துகொண்டு அவர்‌ 
திரும்பிவருவது தெரிகிறது. தவம 
ணிக்குச்‌ சற்றுக்கலக்கமாக இருந்‌ 
தது. அவளுடைய பொய்‌ தெரிந்து 


உந்தப்‌ பொடியள்‌ தேவையில்லாமல்‌ 
அரசாங்கத்தோட கொளுவிப்போட்டு 
இப்படி எல்லாரையும்‌ தவிக்கவிட்‌ 
டிருக்கிறாங்கள்‌. இவங்களிட்ட நாங்‌ 
கள்‌ கேட்டனாங்களே எங்களுக்‌ 


கொரு நாடு வேண்டுமெண்டு”? 


அவர்‌ இந்தவாறு பேசத்‌ தொடங்கி 
விட்டால்‌ அவரை நிறுத்த முடியாது. 
எண்பது வயதுப்‌ பழைமை. 

அவர்‌ ஏக்கம்‌ அவருக்குப்‌ புரிந்தது. 
ஓவ்வொரு நாளும்‌ அதிகாலையில்‌ 
எழுந்ததும்‌ மண்வெட்டியுடன்‌ தோட்‌ 
டத்திற்குச்‌ சென்று மண்ணைப்பிரட்டி 
உழைத்துவிட்டு வந்தவர்‌. மாரிம 
ழையின்‌ முதல்துளி நிலத்தில்‌ விழுந்‌ 
ததும்‌ கலப்பையையும்‌ மாடுகளையும்‌ 
தயார்நிலையில்‌ 
ஒரு பெருமழையுடன்‌ ஆடி. உழவைத்‌ 
தேடி ஓடுபவர்‌. மாலைவரை தோட்‌ 
டத்திலும்‌ வயல்வரம்பிலும்‌ உழைப்‌ 
பின்‌ நிறைவுடன்‌ திரிந்தவர்‌. இப்படி 
முடங்கிக்கிடப்பதென்றால்‌. . . ? 


சிலவேளைகளில்‌ கிழவனாருக்கும்‌ 
பேரன்‌ சரவணனுக்கும்‌ பலத்த வாக்‌ 
குவாதமே நடக்கும்‌. 


விட்டது. அதற்காக அவர்‌ ஏசமாட்‌ 
டார்‌. அவருக்கு எவரையும்‌ கோபத்‌ 
துடன்‌ ஏசத்தெரியாது. தனக்குத்‌ 
தானே சலித்துக்கொள்வார்‌. ஏச்சி 
லும்‌ பார்க்க அவர்‌ சலிப்பு வேத 
னையைத்தரும்‌. 


*வாசிகசாலையில்‌ ஒரு கூட்டமுமில்‌ 
லையாம்‌, பிள்ளை, அவன்‌ உனக்‌ 
குப்‌ பொய்‌ சொல்லியிருக்கிறான்‌”. 


அவள்‌ எதுவும்‌ பேசவில்லை. லாந்‌ 
தரைக்‌ கொழுத்தி வளைக்கம்பியில்‌ 
மாட்டி விட்டாள்‌. 

“எப்படி யிருந்தம்‌? இப்படியாச்சது. . . 
வீடுவாசல்‌ காணி பூமியளை அப்ப 
டியே விட்டுவிட்டு இங்க ஓடிவந்தி 
ருக்கிறம்‌. கடல்போல வீட்டைவிட்‌ 
டிட்டு இப்படி இங்க ஒரு திண்ணை 
யில ஒஓதுங்கவேண்டி வந்திட்டுது. 
அகதியாகக்‌ கையேந்தி. .. என்ரவீடு 
இப்ப எப்படியோ? ஆச்சியின்ர 
தோட்டம்‌ கொத்தாத்தை வயலெல்‌ 
லாம்‌ பற்றைக்காடாகியிருக்கும்‌. 
பாவியள்‌. . . நிம்மதியாக இருந்த எங்‌ 
களை அடிச்சுத்‌ துரத்திப்போட்டான்‌ 
கள்‌. . . ”. = 


தவமணி எதுவும்‌ பேசவில்லை. 
பூநகரியில்‌ அவர்கள்‌ எவ்வளவு 
மகிழ்ச்சியாகவும்‌ நிம்மதியாகவும்‌ 


வாழ்ந்தார்கள்‌. அவள்‌ ஓடி விளை 
யாடிய பூமி. அவர்களை வாழ 
வைத்த வயல்கள்‌. திடீரென ஒரு 
நாள்‌ கெளதாரிமுனைப்‌ பக்கமிருந்து 
வந்து புகுந்த இராணுவம்‌, அவர்‌ 
களை அந்தக்‌ கிராமத்தைவிட்டு 
கடல்கடந்து ஓடி யாழ்ப்பாணத்தில்‌ 
அகதி நிவாரணத்துடன்‌ வாழவைத்து 
விட்டது. 


“பிள்ளை... என்ர வீட்டில நான்‌ 
சாகவேணும்‌. .. * என்று கிழவனார்‌ 
கண்கலங்கினார்‌. 


*அதையே எண்ணிக்கொண்டு ஏன்‌ 
மாமா கவலைப்படுகிறியள்‌. அங்க 
திரும்பிப்‌ போகாமலே இருக்கப்போ 
றம்‌”? 


இப்படித்திரியிறாய்‌? படிப்‌ 
கடைசி உன்ர 


*ஏன்றரா 
பைவிட்டிட்டு. . . 
கொப்பர்‌ மாதிரி ஓரு வாத்தியாகவா 
வது வருவாய்‌ எண்டு நினைச்சன்‌. 
சரி அதுதான்‌ வேண்டாம்‌. இருக்கிற 


காணி பூமிகளையாவது ஓழுங்கா 
எனக்குப்‌ பிறகு பார்க்கக்கூடாதே”? 


“அப்பு, உங்களுக்கு ஒண்டும்‌ புரி 
யாது. நீங்கள்‌ அப்படிப்‌ பழக்கப்பட்‌ 
டிட்டியள்‌. நீங்கள்‌ பிறந்ததே 
அடிமை நாட்டில... பிரித்தானியர்‌ 
ஆட்சியில. உங்களுக்குச்‌ சுதந்திரத்‌ 
தின்‌ மதிப்புத்‌ தெரியாது” என்பான்‌ 
சரவணன்‌. “படிச்சாப்போல இங்க 
பல்கலைக்கழகமும்‌ உத்தியோகமும்‌ 
தேடியே வரப்போகுது? அப்பு, முத 
லாம்‌ ஆண்டு படிக்கிற பிள்ளைக 
ளில ஒரு இரண்டு சதவீதம்கூட 
யூனிவேசிற்றிக்குப்‌ போறதில்லை”. 


“அந்தக்‌ கதையளைவிடு, பேரா... 
உன்‌ கொப்பா மாதிரிப்‌ பேசாதை. 
அவன்‌ இவ்வளவு கத்துக்கத்தியும்‌ 
என்ன கிடைச்சது? தமிழரசு மேடை 
யில என்ன பேச்சுப்‌ பேசினான்‌? 
கொழும்பில சத்தியாக்கிரகம்‌ செய்து 
அடிவாங்கிக்கொண்டும்‌ வந்தான்‌. 
சிங்களவங்கள்‌ பொல்லாதவங்கள்‌ 
கண்டியோ? அப்படியே உன்ர கொப்‌ 
பரைத்‌ தூக்கிப்‌ பக்கத்தில இருந்த 
குளத்துக்குள்ள வீசினவங்களாம்‌. 
அருந்தப்பு. அவனாலேயே எதையும்‌ 
சாதிக்க முடியவில்லை. இப்ப உந்‌ 
தப்பொடியளே சாதிக்கப்போகுது 


” 


கள்‌ 


“அப்பு, அப்பாவும்‌ அவரோட சேர்ந்‌ 
தவையும்‌ பேசிப்பேசியே காலம்‌ 
கடத்திவிட்டினம்‌. இவர்கள்‌ பேசிப்‌ 
பேசி தலைவர்மாரின்‌ பாராளுமன்றக்‌ 
கதிரைகளைக்‌ காப்பாற்றிக்கொடுத்‌ 
தினம்‌. இப்பத்தைப்‌ பொடியள்‌ பேசு 
றதில்லை”. 


“போடா பேரா,. சிறுபிள்ளை வேளா 


ண்மை... ”. 
”சரவணா, அப்புவோட என்ன 
சண்டை. சாப்பிடவா... ”. என்று 


வைத்திருப்பவர்‌. ' 


வைப்‌ பார்த்துச்‌ சிரித்துவிட்டு எழுந்‌ 
துசெல்வான்‌. 


- செங்கை ஆழியான்‌ - 


“அப்புவோட ஏன்ரா வாதாடுகி 
றாய்‌. . பாவம்‌ அந்த மனிசன்‌, 
பூநகரியை விட்டிட்டு இங்கு ஓடி வந்‌ 
ததிலயிருந்து கலங்கிப்போய்‌ அமை 
தியிழந்து தவிக்கிறார்‌. உன்ரை அப்‌ 
பம்மா செத்தபோதுகூட இப்படிக்‌ 
கலங்கியிருக்கமாட்டார்‌. அந்த 
மனிசனுக்கு தான்‌ பிறந்து வாழ்ந்த 
வீட்டில, காணியில சாகவேணுமெ 
ண்டு ஒரு விருப்பம்‌. . அது சரிவ 
ராதோ கட்ட பயம்‌ இப்ப கொஞ்ச 
நாளா. . 


“ஓம்‌ அம்மா, முந்தநாள்கூட கன 
வில சங்குப்பிட்டி, வாடியடி என்‌ 
றெல்லாம்‌ புசத்தினவர்‌. விட்டிட்டுப்‌ 
போங்கடா, போங்கடா என்றும்‌ கத்‌ 
தினவர்‌. . . ”. 


சாப்பிட்டுவிட்டுப்‌ போன சரவணன்‌ 
இன்னமும்‌ வீட்டிற்குத்‌ திரும்ப 
வில்லை. அவன்‌ இனி மூன்று 
நான்கு மாதங்கள்‌ திரும்பி வரமாட்‌ 
டான்‌ என்று கிழவரிடம்‌ எப்படிச்‌ 
சொல்வது? துடிதுடித்துப்‌ போய்விடு 
வார்‌. ஏக்கத்தில்‌ ஏதாவது நடந்து 
விடலாம்‌. 


“தம்பியை இன்னமும்‌ . காண 
வில்லை. நேரம்‌ பத்து மணிக்கு 
மேல இருக்கும்‌. எங்கையாவது 
போறன்‌ எண்டு சொன்னவனே 
பிள்ளை”? 


தவமணி எதுவும்‌ கூறாமல்‌ அவரைப்‌ 
பார்த்தாள்‌. அவள்‌ விழிகளில்‌ அப்‌ 
பிக்‌ கிடந்த சங்கதியை அவர்‌ புரிந்‌ 
துகொண்டார்‌. 


ர்‌ 


*உண்மையைச்‌ சொல்லு, பிள்ளை. 


எனக்கு மறைக்காதை. . . ”. 


அதற்குப்‌ பின்னரும்‌ அவளால்‌ அவ 
ரிடம்‌ மறைக்க முடியவில்லை. 


“இயக்கத்திற்குப்‌ போட்டான்‌, 
மாமா. 

வேலுப்பிள்ளையர்‌ அப்படியே 
நிலைகுலைந்து திண்ணையில்‌ 
அமர்ந்துவிட்டார்‌. எதுவித கலக்க 


முமின்றி, இயக்கத்திற்குப்‌ போட்‌ 
டான்‌, என்று கூறிய மருமகளை 
ஏறிட்டுப்‌ பார்த்தார்‌. இவளுக்குக்‌ 
கவலைப்படவே தெரியாதா? 


“கொழும்பில பாராளுமன்றத்துக்கு 
முன்னால்‌ சத்தியாக்கிரகம்‌ இருந்த 
வைக்குச்‌ சரியான அடியுதையாம்‌. . . 


தொடரசசி 12ம்‌ பக்கம்‌ .... 


rr ccc 


10- 6 - 1994 


டு ன்‌ மாகாண சபையில்‌ 
ஆளும்‌ கட்சி தோல்வியடைந் 
ததைத்‌ தொடர்ந்து, உள்நாட்‌ 
டிலும்‌ வெளிநாட்டிலும்‌ பெரும்‌ 
நம்பிக்கையுடன்‌ வீசத்தொடங் 
கிய சமாதானக்‌ காற்று நாள 
டைவில்‌ சந்தடியில்லாமலேயே 
மறைந்துவிட்டது. இப்போது 
பெரும்‌ போர்ப்புயல்‌ வீசுவதற்கு 
ரிய சாத்தியக்‌ கூறுகளே பெரும்‌ 
பாலும்‌ காணப்படுகிறது. 


இது ஏன்‌? இதற்கு என்ன கார 
ணம்‌? ல 


கடந்த 17 வருடங்களாக 
தொடர்ச்சியாக ஆட்சிப்‌ பீடத்தி 
லிருக்கும்‌ ஐ. தே. க. அரசாங்கம்‌ 
இந்தத்தீவிற்கு பெரும்‌ அழிவுக 
ளையும்‌, சமூக பொருளாதார 
பின்னடைவுகளையுமே பெற்றுக்‌ 
கொடுத்துள்ளது என்ற உண்மை, 
இப்போது சிங்கள மக்கள்‌ மத்தி 
யிலும்‌ ஏற்படத்‌ தொடங்கியுள்‌ 
ளது. குறிப்பாக, இனப்பிரச்சி 
னையை ஐ.தே.க. ஆட்சி தீர்க்‌ 
கத்‌ தவறியதால்‌ தீவிரமடைந்த 
இப்போர்‌ சிங்கள மக்களது வாழ்‌ 
வின்‌ ஓவ்வொரு அம்சத்தையும்‌ 
பெருமளவு பாதித்துள்ளது. 


அபிவிருத்தி மற்றும்‌ சமூக நலத்‌ 
திட்டங்களை நிறுத்திவிட்டு, 


இந்த வெறுப்பை-கோபத்தை 
தென்மாகாணசபைத்‌ தேர்தலில்‌ 
சிங்கள மக்கள்‌ நிரூபித்து விட்‌ 


டனர்‌. தென்மாகாண சபைத்‌ 
தேர்தலில்‌ ஐ. தே. கட்சி 
அடைந்த தோல்வியைத்‌ 
தொடர்ந்து, இனப்பிரச்சினை 
தொடர்பான அணுகுமுறையில்‌ 
மாற்றத்தை ஏற்படுத்தும்படி 


அரசு மீது நிர்ப்பந்தம்‌ செய்யப்‌ 


பட்டபோதும்‌, போரைத்‌ தொடர்‌ 
வதென்றே விஜேதுங்க அரசு 
முடிவெடுத்துள்ளது. 


சிங்கள அரசு போர்வழியையே 
தொடர்ந்தும்‌ நாடி நிற்பதற்கு பல 
காரணிகள்‌ உண்டு. 


புலிகள்‌ இயக்கம்‌ பெற்றுள்ள 
இராணுவ மேல்நிலை அதில்‌ 
முக்கிய பங்கு வகிக்கின்றது. 


குறிப்பாக, கடந்த ஆண்டு (1993) 
புலிகள்‌ அடுத்தடுத்துப்‌ பெற்றுக்‌ 
கொண்டுள்ள தொடர்‌ இராணுவ 
வெற்றிகள்‌, புலிகளின்‌ இராணுவ 
பலத்தை உயர்நிலைக்கு எடுத்‌ 
துச்‌ சென்றன. பூநகரி கூட்டுத்‌ 
தள அழிப்பு வெளிப்படையாகவே 
புலிகளின்‌ பலத்தை உலகிற்கு 
உணர்த்தியது. அத்துடன்‌ பூநக 
ரிப்‌ பெருவெற்றியுடன்‌ யாழ்‌ 
குடாநாடு மீதான அரசின்‌ முற்‌ 
றுகைப்போர்‌ முறையும்‌ முறியடிக்‌ 


வது தமிழினத்துக்குச்‌ சார்பாக 
அமைந்துவிடும்‌ என்றொரு அச்‌ 
சம்‌, அரசிடம்‌ உண்டு. இதே 
வேளை இனப்பிரச்சினைக்கான 


நிரந்தரத்‌ தீர்வு தொடர்பாக 
புலிகள்‌ சில அடிப்படைக்‌ 
கோரிக்கைகளை வலியுறுத்து 
கின்றனர்‌. தமிழரின்‌ தாயகப்‌ 


பகுதியாக வட -கிழக்கை அரசு 
அங்கீகரிக்க வேண்டும்‌ என்பது 
அதில்‌ ஒன்று. ஆனால்‌ இந்தக்‌ 
கோரிக்கையை விவாதத்திற்கு 
எடுத்துக்கொள்ளக்‌ கூட அரசு 
தயாரில்லை. புலிகள்‌ பலமான 
நிலையில்‌ இருக்கும்போது 
பேசப்போனால்‌, இந்தக்‌ கோரிக்‌ 
கைகள்‌ பற்றிப்‌ பேசவேண்டிய 
தர்மசங்கட நிலைக்கு அரசு 
ஆளாகிவிடும்‌. எனவே புலிகள்‌ 
பலமான நிலையில்‌ இருக்கும்‌ 
போது பேச்சுவார்த்தைகளுக்குச்‌ 
செல்லாது, அவர்களை இரா 
ணுவ ரீதியாக பலவீனப்படுத்தி 
விட்டே பேச்சுக்குப்‌ போகவேண்‌ 
டும்‌ என்று அரசு விரும்புகின்‌ 
றது. 


இத்துடன்‌, சிங்கள இராணுவத்‌ 
தளபதிகளும்‌ சமாதானப்‌ பேச்‌ 
சுக்களை விரும்பவில்லை. 
சமாதான முயற்சி இராணுவத்‌ 
திற்குப்‌ பாதகமான விளைவுக 
ளைக்‌ கொடுக்கும்‌ என்பது அவர்‌ 
களது வாதம்‌. பூநகரித்‌ தோல்‌ 


ஆகவே இராணுவத்தை மீண்‌ 
டும்‌ தட்டிநிறுத்தி உற்சாக மூட்ட 
ஒரு பெரும்‌ போர்‌ சிங்களத்‌ 
தளபதிகளுக்குத்‌ தேவைப்படுகி 
றது. 


அத்துடன்‌, புலிகளை அழித்து 
இறுதி வெற்றி பெற முடியும்‌ 
என்ற நம்பிக்கை, இன்னமும்‌ 
சிங்களத்‌ தளபதிகளிடம்‌ குடி 


கொண்டிருக்கிறது. இதுவரை 
நாளும்‌ போரில்‌ இறுதி வெற்றி 
காணமுடியாமைக்கு நவீன 
போர்த்‌ தளபாடங்கள்‌ பற்றாக்‌ 
குறைதான்‌ காரணம்‌ என்பது 
அவர்களது கருத்து. தாம்‌ 


கோரிய போர்த்‌ தளபாடங்களை 
அரசு கொள்வனவு செய்து தரு 
மானால்‌, ஒரு குறித்த தவ 
ணைக்குள்‌ புலிகளை அழித்து 
போரை வென்றுகாட்டுவோம்‌ 
என்று சிங்களத்‌ தளபதிகள்‌ தம்‌ 
பட்டம்‌ அடித்துள்ளனர்‌. இரா 
ணுவத்‌ தளபதிகளது விருப்பத்‌ 
தைப்‌ பூர்த்தி செய்து போரை 
வெல்வதில்‌ விஜேதுங்கா பேரா 
வலுடன்‌ உள்ளார்‌. இன்னும்‌ 
சில நாட்களில்‌ சிங்களத்‌ தளப 
திகள்‌ கோரிய போர்‌ ஆயுதங்கள்‌ 
முழுமையாகக்‌ கொழும்பு வந்து 
விடும்‌. அதற்குரிய முயற்சிகளை 
ஏற்கனவே பாதுகாப்பு அமைச்சு 
எடுத்து விட்டது. 


டி. பி. விஜேதுங்காவைப்‌ பொறுத்‌ 
தவரை, அடுத்த ஜனாதிபதித்‌ 
தேர்தலை எப்படியாவது வெல்ல 
வேண்டும்‌ என்பதுதான்‌ அவரது 
பிரதான குறி. இதற்குப்‌ போர்‌ 
அரசியலே வசதியானதும்‌ -சுல 
பமானதும்‌ என்பது அவரது 
நிலைப்பாடு. இவ்விதம்‌ பல்‌ 
வேறு காரணங்களுக்காகச்‌ 
சமாதானப்‌ பேச்சுக்களுக்கான 
கோரிக்கைகளைப்‌ புறந்தள்ளி 
விட்டு விஜேதுங்க போருக்கு 
ஆயத்தப்படுத்துகிறார்‌. சுருக்க 
மாகச்‌ சொன்னால்‌, இவ்வருட 
இறுதியில்‌ நடைபெற இருக்கும்‌ 
ஜனாதிபதித்‌ தேர்தலுக்கு முன்‌ 
ஒரு பெரிய இராணுவவெற்றி 
யைப்‌ : பெற்றுவிட்டு, அதை 
மூலதனமாகக்‌ கொண்டு ஜனா 
திபதித்‌ தேர்தலைச்‌ சந்திக்கும்‌ 
ஆசையுடன்‌ விஜேதுங்க இருக்‌ 
கின்றார்‌. 


விஜேதுங்காவின்‌ எதிர்பார்ப்பும்‌ - 
நம்பிக்கையும்‌ எப்படியிருந்த 
பொழுதிலும்‌, நடைபெறப்‌ 
போகும்‌ பாரிய படையெடுப்பின்‌ 
முடிவில்கான்‌ விஜேதுங்காவின்‌ 
அரசியல்‌ எதிர்காலம்‌ தங்கியுள்‌ 
ளது. 

கடைசிப்பணயப்‌ பொருளாக 


திரெளபதியை வைத்து தர்மன்‌ 
ஆடிய சூதைப்‌ போல, நடைபெற 


அப்பணத்தைப்‌ போரில்‌ செல கப்பட்டமை ப்பிடத்தக்கது. வியுடன்‌ படையினர்‌ குழப்ப இவையெல்லாவற்றுக்கும்‌ க்‌ ; 
விட்டும்கூட, அரசினால்‌ தமிழீழ ட்ப வரவால்‌ நிலையில்‌ உள்ளனர்‌. அவர்க மேலாக சிங்கள தேசத்து அர இருக்கும்‌ க்கள்‌ ர்விதே 
போரில்‌ வெல்லமுடியவில்லை. நிரந்தர- இடத்தைப்‌ பிடித்து ளின்‌ போரிடும்‌ உறுதி -போர்‌ சியலின்‌ போக்கை நிர்ணயிக்கும்‌ ட்‌ கு அமையு ன்பது 
அத்துடன்‌ பல்லாயிரம்‌ சிங்கள விட்ட பூநகரி இராணுவ வெற்‌ ஆர்வம்‌ பெருமளவு பாதிக்கப்‌ பேரினவாதசக்திகளும்‌, சிங்களப்‌ றுத. 
இளைஞர்களும்‌ பலியிடப்பட்டு றியுடன்‌, புலிகள்‌ இயக்கத்தின்‌ பட்டு விட்டது. இதனால்‌ இரா பத்திரிகை, பெளத்த மதபீடமும்‌ ரப அடு டட பமபல 
விட்டனர்‌. இதனால்‌ போர்மீ இராணுவ -அரசியல்‌ பலம்‌ என்‌ ணுவத்தினர்‌ மனத்‌ தளர்ச்சி சமாதான முயற்சிகளை விரும்‌ ன ற வீடு நாம்‌; தாற்று 
தும்‌, இனப்பிரச்சினை தொடர்‌ றுமில்லாத வகையில்‌ உயர்நி அடைந்தவர்களாகக்‌ காணப்படு பவில்லை. இது விஜேதுங்க வடு). ஜு 
பான அரசின்‌ அணுகுமுறை லைக்கு சென்றுள்ளது. கின்றனர்‌. இந்த நிலையில்‌ அரசுக்கு சார்பானதும்‌, உலக 
மீதும்‌ சிங்கள மக்கள்‌ வெறுப்ப சமாதானத்தை ஏற்படுத்தி மும்‌ அதேநேரம்‌ அதற்கு உற்‌ 
டைந்துள்ளனர்‌. புலிகள்‌ இயக்கம்‌ இராணுவ போரை நிறுத்துவது, மேலும்‌ சாகம்‌ கொடுக்கும்‌ விடயமும்‌ 
பலத்துடன்‌ இருக்கும்போது, படையினரது மன வீழ்ச்சிக்குக்‌ ஆகும்‌. 

ஐ.தே.க. கட்சி அரசு மீதான பேச்சுவார்த்தைகளை நடாத்து காரணியாக அமைந்துவிடும்‌. 

கரம்‌ வாஞ்சையுடன்‌ அவனைத்‌ “எனக்கு என்ன வேணும்‌...” அவ 


சிறுபிள்ளை வேளாண்மை... 


சுப்பிரமணியத்திற்கு மண்டையும்‌ 
உடைந்து கையும்‌ கழண்டு போச்சு 
தாம்‌. பெயிரா ஏரியில தூக்கி எறிஞ்‌ 


சிட்டாங்களாம்‌. . . *. 


இப்படிச்செய்தி வந்த போதுகூட 
தவமணி கலங்காதிருந்தாள்‌. 


“என்ன பிறப்போ என்று கிழவர்‌ எண்‌ 
ணிக்கொண்டார்‌. இன்று எவ்வளவு 
பெரியவிசயம்‌ இந்தக்‌ குடும்பத்தில்‌ 
நடந்திருக்கிறது. ஆசையாக அன்‌ை 
பக்கொட்டி வளர்த்த அவரின்‌ பேரன்‌ 
இயக்கத்திற்குப்‌ போட்டான்‌. 


அவரின்‌ மனதில்‌ பல்வேறு நிகழ்ச்‌ 
சிகள்‌ பயங்கரமாக விசுவரூபமெடுத்‌ 
தன. தினசரிப்‌ பத்திரிகைகளில்‌ 
வருகின்ற வீரமரணப்படங்கள்‌. . . 
செய்திகள்‌. .. . 
“எனக்குத்‌ தெரியும்‌. எதிர்பார்த்‌ 
கன்‌...” என்றார்‌ கிழவர்‌, நீண்ட 
மெளனத்தின்‌ கழிவில்‌: “அவற்றை 
போக்கு எனக்குத்‌ தெரிந்திருந்தது. 
அதுதான்‌ கவனமாகப்‌ பொத்திப்‌ 
பொத்தி வளர்த்தன்‌. .. தகப்பனைப்‌ 
போல இவனும்‌ ஊருக்கு உழைக்கப்‌ 


போட்டான்‌. . . ”. 


“அப்படியில்லை மாமா...” என்‌ 
றாள்‌, தவமணி. அவர்‌ பேச்சினை 
ஒருபோதும்‌ எதிர்த்து ஒரு வார்த்தை 
பேசாதவள்‌. இன்று “அப்படியில்லை” 
என்கிறாள்‌. விழிகளில்‌ தேங்கிய 
கண்ணீர்‌ ஊடாக அவளை அவர்‌ 
நிமிர்ந்து ஆழமாக ஏறிட்டுப்‌ பார்த்‌ 


தார்‌. அவளுக்கு அதற்குமேல்‌ 
பேசத்தெரியவில்லை. 
விம்மலை மறைக்க முகத்தைத்‌ 


கிருப்பிக்கொண்டாள்‌. 


“எங்களை ஓட ஓட விரட்டியடித்‌ 
தான்கள்‌. : எத்தனை பேரைச்‌ சுட்‌ 
டுத்தள்ளினாங்கள்‌. எத்தனை 
பேரை வெட்டிக்‌ குவித்தான்கள்‌. 
எத்தனை வீடுகள்‌ அழிந்தன. எத்‌ 
தனை பிஞ்சுகள்‌ இன்று எவருமின்றி 
அநாதைகளாகத்‌ தவிக்கின்றன. 
இவற்றை யார்‌ கேட்பது? குட்டக்குட்‌ 
டக்‌ குனியக்கூடாது'. 


கிழவர்‌ அதற்குப்‌ பின்னர்‌ அதிகம்‌ 
பேசவில்லை. முகாம்‌ முகாமாக 
நான்கு மாதங்களாகத்‌ தன்‌ பேர 
னைத்‌ தேடி அலைந்தார்‌. 


“அப்பு அவன்‌ இங்க இல்லைய 
ணை...” -ஒரு நாள்‌. 

“அப்பு அவன்‌ பயிற்சிக்குப்‌ போட்‌ 
டான்‌. . . ” -இன்னொரு நாள்‌. 

“அப்பு அவன்‌ இப்ப உங்களைப்‌ 
பார்க்கமாட்டானாம்‌. . . ”. 

கிழவர்‌ துடித்துப்‌ போய்விட்டார்‌. 


“நான்‌ தூக்கி வளர்த்தபிள்ளை.. . 
என்ர மார்பிலும்‌ முகத்திலும்‌ பிஞ்சுக்‌ 
கால்களால்‌ உதைத்த பிள்ளை... 
இண்டைக்கு என்ர நெஞ்சில மெய்‌ 
யாகவே உதைச்சிட்டான்‌'. 


அப்படியே திரும்பி வந்து வாங்கில்‌ 
சாய்ந்துகொண்டார்‌. கண்கள்‌ இரு 
ண்டுகொண்டு வந்தன. அப்படியே 
மயங்கிப்‌ போனார்‌. 


அவருக்கு மயக்கம்‌ தெளிந்தபோது 
அவர்‌ அருகில்‌ பேரன்‌ அமர்ந்திருந்‌ 
தான்‌, அவர்‌ வியப்புடன்‌ அவனைப்‌ 
பார்த்தார்‌. அவன்‌ தான்‌. சரவணன்‌ 
தான்‌. எப்ப வந்தான்‌? 

“தம்பி!. . . 


பேரா]. . . * அவர்‌ வலக்‌ 


தடவிக்கொடுத்தது. அவன்‌, அவர்‌ 
கரத்தைப்‌ பாசத்துடன்‌ பற்றிக்கொண் 
டான்‌. 


அவன்‌ கரம்‌ கல்போல இருந்தது. 
மென்மையான அக்கரத்திற்கு இப்ப 
டியொரு வன்மை எப்படி வந்தது? 
உடல்‌ சற்று முறுக்கேறிப்‌ பருத்திருந்‌ 
தது. 


எப்ப வந்தனி, ராசா”? 

“ஒரு வாரமாகுது. . . ” 

“ஒரு வாரமோ. . . “? 

“ஓமோம்‌... நீங்கள்‌ அறிவு நினை 


வில்லாமல்‌ கிடந்தியள்‌. ஓரே பிசத்‌ 
தல்‌ தான்‌ அப்பு... வாடியடி... 


பூநகரி... கொத்தாவில்‌ வயல்‌... 
ஆச்சியின்ர தோட்டம்‌ என்று ஒரே 
பிசத்தல்‌, அப்பு...“ என்று அவன்‌ 
சிரித்தான்‌. 


கிழவருக்கு அப்பொழுது தான்‌ தனது 
நிலை புரிந்தது. ஓரு வாரமாகப்‌ 
படுக்கையில்‌ கிடக்கிறேனா? 
“அப்பு. .-” என்றான்‌ சரவணன்‌: 
“என்னவேணும்‌ அப்பு. . . *? 


அவர்‌ கண்கள்‌ மீண்டும்‌ கலங்கித்த 


வித்தன. அவனுடைய முகத்தை 
வாஞ்சையுடன்‌ தடவிக்கொடுக்க 
முயன்றார்‌. அவன்‌ குனிந்து கிழவ 


ரின்‌ கரத்தைத்‌ தூக்கி தன்‌ கன்னத்‌ 
தில்‌ பதியவைத்தான்‌. 


“எனக்கு ஒண்டும்‌ வேண்டாம்‌, 
ராசா. நீ நல்லா இருக்க 
வேணும்‌. . . “. 

நாங்க நல்லா இருக்கிறம்‌, அப்பு 


உங்களுக்கு என்ன வேணும்‌. . . ”? 


ருடைய விழிகள்‌ எங்கோ வெறித்துப்‌ 
பார்த்தன. ”ஆச்சியின்ரை தோட்டத்‌ 
தில காலாற நடந்து, கொத்தி 
யாத்தை வயல்‌ வரம்பில நிம்மதியா 
கச்‌ சற்று நேரம்‌ இருந்து இளைப்‌ 
பாறி. .. என்ரை வீட்டுத்‌ தலைவா 
சல்‌ வாங்கில நிம்மதியாகப்‌ படுக்க 
வேணும்‌... பேரா, ஒரு வரிசமா 
நான்‌ இங்க நிம்மதியாகத்‌ தூங்கவே 
யில்லை. . . ” என அவர்‌ விம்மினார்‌. 
உடல்‌ குலுங்கியது. 


“மாமா. . . ” என்றபடி தவமணி அரு 
கில்‌ வந்து அவர்‌ மார்பைத்‌ தடவி 


விட்டாள்‌. “இனி நாங்கள்‌ அங்கை 
போகலாம்‌. .. மாமா”. 

“அப்பு...” என்றான்‌ சரவணன்‌: 
*அவங்களைத்‌ துரத்திப்போட்டம்‌. 
இனி நீங்கள்‌ விரும்பியபடி அங்‌ 
கேயே போகலாம்‌. ஆசைப்பட்ட 
டு 


அவர்‌ வியப்புடன்‌ பேரனின்‌ கரத்தை 
அழுத்திப்‌ பற்றிக்கொண்டு எழுந்தி 
ருக்க முயன்றார்‌. அவரால்‌ அவன்‌ 
சொல்வதை நம்பவே முடியவில்லை. 


“நீங்கள்‌ அவங்களைத்‌ துரத்திப்போட்‌ 


,டியளோ?”? 


“ஓமணை அப்பு. . . ” 


“உண்மைதான்‌ மாமா...” என்றாள்‌ 
தவமணி. 

கிழவரின்‌ முகத்தில்‌ மலர்ச்சி பரவி 
யது. நிறைவுடன்‌ சிரிக்க முயன்றார்‌. 


“நான்‌ தான்‌ உங்களைப்‌ புரிந்துகொள்‌ 
ளவில்லை.. . ”. 


கொத்தாவில்‌ வயல்வெளியில்‌ சுதந்‌ 
திரக்‌ காற்றைச்‌. சுவாசித்தபடி நடப்‌ 
பது போன்ற நிம்மதி கொப்பளிக்கிற 
து. னு 


அதக ககக க க கனை கைக கைக க க கக கக க க க ககக கக க க ககக கக ககக க கைக கை ககக கா ககக ககக க க கை க க க ககக க கை கை கக்‌ 


களத்தில்‌ 


13 


10- 6 - 1994 


சீனாவின்‌ ஆயுத வர்த்தகம்‌: 
தென்னாசிய அரசியற்‌ சுழலை பாதிக்குமா ? 


சிதலங்காவின்‌ இன்றைய பிர 
தான ஆயுத விநியோகத்தராக 
சீனா மாறியுள்ளது. அதிலும்‌, 
இவ்வருடத்தின்‌ ஆரம்பத்தில்‌ 
கொள்வனவு செய்யப்பட்ட 500 
கோடி ரூபா ஆயுதத்துடனும்‌, 
அண்மையில்‌ கைச்சாத்தாகிய 
நான்கு போர்க்‌ கப்பலுக்கான 
உடன்பாட்டுடனும்‌ இது தெளி 


வாக வரையறுக்கப்பட்டதாக 
வெளிவந்துள்ளது. 

மேலும்‌ சிறீலங்காவின்‌“ முப்ப 
டைகளும்‌ இன்று சீன தயாரிப்பு 
ஆயுதங்களினாலேயே நவீனப்ப 
டுத்தப்பட்டுள்ளன. இதற்கு 
உதாரணங்களாக சிறீலங்கா 


விமானப்படை கொண்டுள்ள சுப்‌ 
பர்‌ சொனிக்‌ குண்டுவீச்சு 
விமானங்களையும்‌, இராணுவம்‌ 
பயன்படுத்தும்‌ -ரி-55 ரக டாங்கி 
களையும்‌ சிறீலங்காக்‌ கடற்ப 
டைக்கு வந்துசேரவுள்ள நான்கு 
யுத்தக்‌ கப்பல்களையும்‌ குறிப்பி 
டலாம்‌. 


சிலவேளை, சிறீலங்கா ஆயுதப்‌ 
படைக்கு தேவைக்கதிகமாகவே 
சீனா ஆயுதங்களை வழங்கியுள்‌ 
ளது; வழங்க முன்வந்துமுள்ளது 
என்று கூடக்கூறலாம்‌. இதில்‌ 
உள்நாட்டுப்‌ போர்‌ ஒன்றிற்கு சுப்‌ 
பர்சொனிக்‌ விமானங்களை 
வழங்கியுள்ளமையும்‌, சிறிய 
அளவினதான விசைப்படகுக 
ளைப்‌ பயன்படுத்தும்‌ போராளி 
களுக்கு எதிராக நீர்மூழ்கி 
எதிர்ப்பு பீரங்கிக்‌ கப்பல்களையும்‌ 
வழங்க முன்வந்துள்ளமையும்‌ 
சுட்டிக்‌ காட்டப்படக்‌ கூடியதா 
கும்‌. 


மறுவழமாக நவீனகனரக ஆயு 
தங்கள்‌ என்பதில்‌ மட்டமல்ல, 
துருப்பினரின்‌ தனிப்பட்ட தானி 
யங்கி ஆயுதங்களையும்‌ சீனாவே 
பெருமளவில்‌ விநியோகம்‌ செய்‌ 
கிறது. சீனத்தயாரிப்பான ரி-56, 
ரி-81, ரி-82 ரகத்‌ தானியங்கித்‌ 
துப்பாக்கிகளே சிறீலங்கா இரா 
ணுவத்தின்‌ பிரதான தனிநபர்‌ 
சுடுகலன்கள்‌ ஆகும்‌. இதுவே 
அவர்கள்‌ மத்தியில்‌ பிரபல்யம்‌ 
பெற்றவையாகவும்‌ விரும்பப்படு 
பவையாகவும்‌ உள்ளன. 


இதேவேளை தனது பிரதான 
ஆயுத விநியோகத்தராக 
சீனாவை, சிறீலங்கா அரசு 
தெரிவு செய்துள்ளமைக்குப்‌ பல 
காரணங்கள்‌ உண்டு. இதில்‌ 
மலிவு விலையில்‌ ஆயுதங்களை 
விற்பனை செய்வதற்கு சீன 
நிறுவனங்கள்‌ தயாராக இருந்து 
வருகின்றமையே முக்கிய கார 
ணமாகும்‌. 


சீனாவில்‌ உள்ள பல நிறுவனங்‌ 
கள்‌ இன்று போட்டி போட்டுக்‌ 
கொண்டு ஆயுதங்களை விற்‌ 
பனை செய்வதற்குத்‌ தயாராக 
உள்ளன. இந்நிறுவனங்கள்‌ 
யாருக்கு ஆயுதம்‌ விற்பனை செய்‌ 
கிறோம்‌ என்பதைவிட, எவ்வ 
ளவு தொகைக்கு ஆயுதங்களை 
விற்பனை செய்கிறோம்‌ என்பதி 
லேயே கண்ணும்‌ கருத்துமாக 
உள்ளன. அத்தோடு பல நிறு 
வனங்கள்‌ ஆயுத உற்பத்தியில்‌ 
ஈடுபடுவதினால்‌, அவற்றின்‌ மத்‌ 
தியில்‌ உள்ள போட்டி காரண 
மாக மலிவு விலையில்‌ விற்‌ 
பனை செய்கின்றன. இந்தவ 
கையில்‌ மூன்றாம்‌ உலக நாடு 
களுக்குப்‌ பொருத்தமான ஆயுதங்‌ 
களை சப்ளைசெய்யும்‌ நாடு 
என்ற பெயரையும்‌: சீனா பெற்றுள்‌ 


ளது. 


அடுத்ததாக, சீனா ஆயுதங்‌ 
களை நீண்டகாலக்‌ கடன்‌ அடிப்‌ 


படையிலும்‌ வழங்கத்‌ தயாராக 
இருக்கின்றது. சிறீலங்கா அர 
சுக்கு நான்கு போர்க்‌ கப்பல்‌ 
களை வழங்க முன்வந்துள்ள 
சினா, இதனை 8 முதல்‌ 10 
வருட கடன்‌ அடிப்படையில்‌ 
வழங்க முன்வந்துள்ளமை குறிப்‌ 
பிடத்தக்கதாகும்‌. 


இவை யாவற்றிற்கும்‌ மேலாகச்‌ 
சீன ஆயுதக்‌ கொள்வனவில்‌ 
சிநீலங்காவிற்கு அனுகூலமாக 
இருப்பது, எதுவித கேள்வியும்‌ 
இன்றி தேவையான ஆயுதங்‌ 
களை வழங்குவதற்கு சீனா 
தயாராக இருப்பதாகும்‌. ஆரம்ப 
காலத்தில்‌ சிறிலங்கா அரசாங்‌ 
கம்‌ ஆயுதக்‌ கொள்வனவிற்கென 
மேற்கை நம்பியிருந்தாலும்‌, 
மனித உரிமைப்‌ பிரச்சினைகள்‌ 
ஆயுதம்‌ எதற்காகப்‌ பயன்படுகி 
றது போன்றன தொடர்பான 
கேள்விகளுக்கு பதில்‌ அளிக்க 
வேண்டியிருந்தது. ஆனால்‌ 
சிறீலங்காவைப்‌ பொறுத்து அது 
பெரிதும்‌ தர்மசங்கடமான 
நிலையை உருவாக்குவதாகவும்‌ 
இருந்தது. இந்நிலையில்‌ 
கேள்வி இன்றி ஆயுதம்‌ வழங்க 
சீனா தயாராக இருந்தது. சிறீ 
லங்காவைப்‌ பொறுத்தவரையில்‌ 
பெரியதொரு பாரத்தைக்‌ குறைப்‌ 
பதாக இது அமைந்தது. 


இதேவேளை, சிறீலங்காவிற்கு 
ஆயுத விநியோகத்தைச்‌ செய்‌ 
துவந்த சீன நிறுவனங்கள்‌ சிறீ 
லங்காவின்‌ ஆயுத விநியோகத்‌ 
தில்‌ ஏகபோக உரிமையையும்‌ 
அனுபவிக்க முற்பட்டன. இதில்‌ 
வடசீன நிறுவனமான 
நொறிக்கோ நிறுவனம்‌ சிறீலங்‌ 
காவில்‌ ஒரு : ஆயுதக்‌ களஞ்சி 
யத்தை அமைக்கும்‌ முயற்சியில்‌ 
ஈடுபடும்‌ அளவிற்கு இந்நிலை 
சென்றுள்ளது. 


ஆயுத வர்த்தகத்தில்‌ இவ்வா 
றாக நெருங்கிவந்ததன்‌ விளை 
வாக, சீனாவுடனான சிநீலங்‌ 
காவின்‌ இராஜதந்திர உறவும்‌ 
வலுவாக நெருக்கம்‌ அடைந்தது. 
இதனை ஜனாதிபதியாக பதவி 


யேற்ற பின்னர்‌, டி.பி. விஜே 
துங்க மேற்கொள்ளவிருந்த 
முதலாவது வெளிநாட்டுப்‌ பய 
ணம்‌ சீனாவிற்கு என்பதில்‌ 


இருந்து புரிந்துகொள்ள முடிகி 
றது. அதேவேளை சீனாவின்‌ 
உதவிப்‌ பிரதம மந்திரி ஒருவர்‌, 
அண்மையில்‌ கொழும்பு வந்து 
திரும்பியமை குறிப்பிடத்தக்க 
தாகும்‌. 


ஆனால்‌, இராஜதந்திர உறவு 
எவ்வளவு நெருக்கமடைந்துவ 
ரினும்‌ இருநாட்டுத்‌ தலைவர்க 
ளும்‌ தமது சந்திப்பின்போது 
ஆயுதக்‌ கொள்வனவு தொடர்பா 


கவே பேசினார்கள்‌, பேசவுள்‌ 
ளார்கள்‌ என்றே தகவல்கள்‌ 
தெரிவிக்கின்றன. அதாவது, 


இன்று சிறீலங்கா -சீன உறவின்‌ 
மையமாக இருப்பது ஆயுத விற்‌ 
பனையேயாகும்‌. 


ஆனால்‌, சீனாவின்‌ இவ்‌ ஆயுத 
வர்த்தகம்‌ தென்னாசியப்‌ பிராந்‌ 
தியத்தில்‌ சிறீலங்காவுடன்‌ மட்‌ 
டுமானதல்ல. தென்னாசியா 
வில்‌, சீனாவின்‌ பிரதான ஆயு 
தக்‌ கொள்வனவாளராக பாகிஸ்‌ 
தானே உள்ளது. பாகிஸ்தானு 
டனான சீனாவின்‌ ஆயுத விற்‌ 
பனையானது தரத்திலும்‌ பெறும 
தியிலும்‌ சிறீலங்காவுடனான 
தைவிட எத்தனையோ மடங்கு 
அதிகமாகும்‌. அதாவது பாகிஸ்‌ 
தானுக்கான ஆயுத விநியோகத்‌ 
தில்‌ அமெரிக்காவிட்ட இடத்தை 
சீனா நிரப்பியுள்ளது. நெருக்கடி 


வேளையில்‌ சீனாவையே பாகிஸ்‌ 
தான்‌ நம்பியுமுள்ளது. 


அத்தோடு, பாகிஸ்தான்‌ அணுகு 
ண்டு தயாரிப்பதற்குப்‌ பிரதான 
மாக உதவிய நாடு சீனா என்றே 
இன்று உலகத்தாரால்‌ நம்பப்படு 
கிறது. அணு ஆயுதத்‌ தயாரிப்புக்‌ 
கான தொழில்‌ நுட்பத்தை மட்‌ 
டுமல்ல, விஞ்ஞானிகளைக்‌ 
கொடுத்து உதவியதாகக்‌ கூட 
அமெரிக்காவின்‌ புலனாய்வு 
அறிக்கைகள்‌ குறிப்பிடுகின்றன. 
அத்தோடு, க்‌ 


[மவ 


த, 
1 ர்‌ ரி 


lll 


ARADIAN 324 


ரி 


SRI LANKA 
MALDIVESIL 


சீனாவும்‌, 


காவிச்‌ செல்லக்கூடிய விமானங்‌ 
களையும்‌ ஏவுகணைகளையும்‌ 
பாகிஸ்தானுக்கு சீனா விநியோ 
கித்ததாக அறிய வருகின்றது. 
இதேவேளை, தென்னாசியப்‌ 
பிராந்தியத்துக்குள்‌ அடங்காது 
விடினும்‌ அதன்‌ அண்டை 
நாடான மியான்மாருக்கும்‌ 
(பர்மா) பிரதான ஆயுத விநி 
யோகத்தராக சீனாவே உள்ளது. 
இதேவேளை, பர்மாவுடனான 
உறவு இராணுவ உதவி என்ப 
தைவிட, நெருக்கமான பொரு 
ளாதார உறவையும்‌ கொண்டுள்‌ 
ளது. தற்சமயம்‌ மியான்மாருடன்‌ 
தன்‌ எல்லையைத்‌ திறந்துவிட்டு 
வியாபாரம்‌ செய்யும்‌ ஒரே நாடு 
சீனாவேயாகும்‌. 


இவ்வாறாகச்‌ சீனாவின்‌ ஆயுத 
வர்த்தகம்‌ தென்னாசியாவிலும்‌, 
அதன்‌ அண்டை நாடுகளிலும்‌ 
வளர்ந்து வருகின்றமையானது, 
இப்பிராந்தியத்தில்‌ சீனாவின்‌ 
செல்வாக்கை அதிகரிப்பதோடு, 
இப்பிராந்தியத்தின்‌ இராணுவச்‌ 
சமநிலையை பாதிக்குமா என்பது 
பற்றி இன்று பலத்ததொரு 
கேள்வி எழுந்துள்ளது. ஆனால்‌ 
கெடுபிடிப்போர்‌, உலகில்‌ நில 
விய காலத்தில்‌ இவ்வாறான 
சூழ்நிலையில்‌ பார்த்த கோணத்‌ 
தில்‌ இன்று இதனைப்‌ பார்க்க 
முடியுமா என்பதில்‌ பல சந்தே 
கங்கள்‌ இருக்கத்தான்‌ செய்கின்‌ 
றன. ஏனெனில்‌ கெடுபிடிப்போர்‌ 
காலத்தில்‌ பேணப்பட்ட ஆயுத 
சமநிலையோ அன்றி வலுச்சம 
நிலையோ இன்றைய புதிய 
உலக ஒழுங்கில்‌ அர்த்தமற்ற 
வையாகவே மாறிவருகின்றன. 


இன்று ஆயுதச்‌ சமநிலையில்‌ 


INDIA 


ar of 
SEAL 


Tamil Eelam 


INOIAN. OCEAN 


அதன்‌ ஆயுத- 
அழுத்தங்களுக்கு உட்பட்டுவரும்‌, 
திய ஒத்துழைப்புக்கான கூட்டமைப்பு நாடுகளும்‌. 


கவனம்‌ கொள்வதிலும்‌ விட, 
பொருளாதாரப்‌ போட்டியிலும்‌ 
பொருளாதார வளத்திலுமே 
அரசுகள்‌ ஆர்வம்‌ கொண்டுள்‌ 
என. எனவே இவ்விடயங்க 
ளையும்‌ பொருளாதார நோக்கில்‌ 
பார்ப்பதில்‌, சற்று அர்த்தங்கள்‌ 
இருப்பதாகவே படுகின்றது. 


தென்னாசியப்‌ பிராந்தியத்தில்‌ 
சீனாவின்‌ ஆதிக்க வளர்ச்சியா 
னது வெளிப்படையான பார்வை 


யில்‌ இந்தியாவின்‌ ஆதிக்கத்‌ 
துக்கு முட்டுக்கட்டையானது 


||| [I | EAR NATIONS SARC NATIONS 


NET 


NEPAL 
HUTAN 


In ப்‌ i: [து 


|. ட 


CIA 


INDONESIA. 


இராணுவ இராஜதந்திர 
தென்னாசிய பிராந்‌ 


என்றே கணிக்கப்படுதல்‌ வேண்‌ 
டும்‌. அதிலும்‌ எல்லைக்கோட்டு 
விவகாரத்தில்‌ போரிட்டுக்‌ 
கொண்ட இந்நாடுகளில்‌, ஒன்‌ 
றின்‌ பிராந்தியத்துக்குள்‌ மற்ற 
தொன்று பிரவேசிப்பது என்பது 


சந்தேகத்தை ஏற்படுத்துவது 
நியாயமானதே. 
ஆனால்‌, உலகில்‌ புதிய பொரு 


ளாதார ஒழுங்கு ஒன்று அறிமு 
கமாக்கப்பட்ட பிறகு, இந்நாடு 
களின்‌ உறவுகளில்‌ ஏற்பட்ட 
பரிணாமங்களைக்‌ 
இப்பிரச்சினையை 
அவ்வாறுதான்‌ பார்க்க வேண்‌ 
டுமா என்ற கேள்வியை எழுப்‌ 
பியுள்ளன. எடுத்துக்காட்டாக 
கடந்த வருட இறுதியில்‌ இந்தி 
யப்‌ பிரதமர்‌ நரசிம்மராவும்‌, 
சீனப்‌ பிரதமர்‌ லீபெங்கும்‌ செய்‌ 
துகொண்ட மூன்று முக்கிய ஒப்‌ 
பந்தங்களைக்‌ கூறலாம்‌. இவ்‌ 
ஒப்பந்தங்கள்‌ சீன -இந்திய எல்‌ 
லைப்‌ பதற்றத்தைத்‌ தணித்துள்‌ 
ளதோடு அப்பிராந்தியத்தில்‌ 
படைக்‌ குறைப்புக்கும்‌ புதிய 
பொருளாதார உறவுகளுக்கும்‌ 
வழி வகுத்துள்ளன எனலாம்‌. 


முக்கிய 


இதைவிட அடுத்த 
விடயமாக அமைந்தது, அண்‌ 
மையில்‌ ஜெனிவாவில்‌ நடை 


பெற்ற மனித உரிமைகள்‌ மகா 
நாட்டில்‌ சீனா, பாகிஸ்தானை 
நட்டாற்றில்‌ கைவிட்டு இந்தி 
யாவுக்கு உதவியமையாகும்‌. 
காஸ்மீர்‌ விவகாரத்தை சர்வ 
தேச பிரச்சினையாக்கும்‌ நடவ 
டிக்கையாக, இந்தியாவுக்கு 
எதிராக பாகிஸ்தான்‌ கொண்டு 
வந்த தீர்மானத்தைக்‌ கைவிடு 
மாறு பாகிஸ்தானை ஈரானுடன்‌ 


சேர்ந்து சீனா 
வெற்றியும்‌ கண்டது. 


நிர்ப்பந்தித்து 


இவ்விரு சம்பவங்களும்‌ உலகம்‌ 
கெடுபிடிப்போர்‌ காலத்தில்‌ 
இருந்த . வெளியுறவுக்‌ கொள்கை 
யில்‌ இருந்து முற்றாக மாற்ற 
மான வெளியுறவுக்‌ கொள்கையை- 
கடைப்பிடிக்கத்‌ தொடங்கியுள்‌ 
ளமையைக்‌ காட்டுவதாகவே 
உள்ளது. இதில்‌ முன்னர்போல்‌ 
அணி சேர்ந்தகொண்டு ஒரு 
அணியை எதிர்ப்பதை விட்டு 
விட்டு தற்பொழுது முக்கியமாகப்‌ 
பொருளாதார நலனைக்‌ குறியா 
கக்‌ கொண்டு செயற்படுவதையே 
காணக்கூடியதாக உள்ளது. 


ஆனால்‌, எது எவ்வாறாக இருப்‌ 
பினும்‌ தென்னாசியாவில்‌ சீனா 
வின்‌ இராணுவ உறவுகள்‌, 
இராஜதந்திர உறவுகள்‌ இப்பி 
ராந்தியத்தின்‌ அரசியலைப்‌ 
பாதிப்படையச்‌ செய்வதை 
தவிர்க்க முடியாது போகும்‌ 
என்றே அரசியல்‌ அவதானிகள்‌ 
கருதுகின்றனர்‌. ஏற்கனவே யப்‌ 
பானுடன்‌ கிழக்கு ஆசியாவிலும்‌ 
தென்கிழக்காசியாவிலும்‌ பெரும்‌ 
வர்த்தகப்‌ போட்டியில்‌ ஈடுபட்‌ 
டுள்ள சீனா, தென்னாசியாவி 
லும்‌ அப்போட்டியில்‌ ஈடுபடுதல்‌ 
தவிர்க்க முடியாது போகலாம்‌. 


ஆனால்‌, தென்னாசியாவிற்கு 
ஏற்றுமதியாகும்‌ மின்சார இலத்‌ 
திரனியல்‌ பாவனைப்‌ பொருட்கள்‌ 
உற்பத்தியில்‌ தற்போது யப்பா 
னுடன்‌ சீனாவினால்‌ போட்டியிட 
முடியாது. இந்நிலையில்‌ இரா 


ணுவ ரீதியான பெரும்‌ பணம்‌ 
புரளும்‌ வர்த்தகத்தில்‌ சீனா 
ஈடுபடுகின்றது. இந்நிலையா 


னது முழுமையான வர்த்தகம்‌ 
என்ற ரீதியில்‌ நோக்கப்படினும்‌ 
அதன்‌ அழுத்தங்கள்‌ அரசியலி 
லும்‌ பொருளாதாரத்திலும்‌ பதி 
யாம்ல்‌ இருப்பதென்பது சாத்தி - 
யமாகப்‌ போவதில்லை. இதற்கு 
மியாமாரில்‌ இன்று சிறப்பான 
தொரு உதாரணமாகும்‌. 


இவ்வாறானதொரு நிலை சிறீ 
லங்கா அரசியலிலும்‌ சற்று 
வெளிப்படையாகவே தெரியத்‌ 
தொடங்கியுள்ளது. அண்மையில்‌ 
கைச்சாத்தாகிய 115 கோடி ரூபா 
பெறுமதியான யுத்தக்‌ கப்பல்‌ 
கொள்வனவு தொடர்பான பேச்‌ 
சுக்கள்‌, ஒரு சமயம்‌ குழப்பம்‌ 
அடையும்‌ நிலையை எட்டிய 
போது இந்நிலை தென்பட்டது. 
இவ்‌ ஒப்பந்தம்‌ கைச்சாத்தான 
நிலையில்‌ சீனாவுக்கு மேற்‌ 
கொள்ளவிருந்த சிறீலங்கா 
ஜனாதிபதியின்‌ _ விஜயம்‌ பாதிக்‌ 
கப்படலாம்‌ என்ற நிலையும்‌ 
உருவானது, அதாவது இவ்‌ 
ஆயுதக்‌ கொள்வனவில்‌ சீனா 
மறைமுகமாக நிர்ப்பந்தித்தது 
என்றே கொள்ள முடியும்‌. 


இந்நிலையில்‌ தென்னாசியப்‌ 
பிராந்தியத்தில்‌ சீனாவின்‌ இரா 
ணுவ இராஜதந்திர அழுத்தங்‌ 
கள்‌ எழும்‌ நிலையில்‌, தென்னா 
சிய நாடுகளுக்கு இடையில்‌ 
அரசியல்‌ சூழ்நிலை மாற்றங்க 
ளுக்கும்‌ வாய்ப்புக்கள்‌ அதிகரிப்‌ 
பது தவிர்க்க முடியாது போக 
லாம்‌. அதிலும்‌ பல முரண்பாடு 
களைக்‌” கொண்டுள்ள இப்பிராந்‌ 
திய நாடுகளின்‌ உறவில்‌ இது 
மறைமுகமாகவாவது தாக்கத்தை 
விளைவிக்கக்‌ கூடும்‌. ஏனென்‌ 
றால்‌, சீனாவின்‌ இப்பிரவேசம்‌ 
இந்நாடுகளின்‌ இராணுவ சம 
நிலையை மாற்றி அமைக்கும்‌ 
என்பதில்‌ எதுவித சந்தேக 
மில்லை என்பதினால்‌ ஆகும்‌. ஜு 


ட ட ம 0 TE ப கைகைகைகைகைைகைைைைை கை தளைகளை கனை 
rT rr அனவ அவைன வைல னை அனைவ தவனை அ அவர்ட ழு தவனை வனை வனா தவன எனனை கைவ வை வய னைத எவ வைக ன அனை வை அனை அனை வைய வ அ வைபவ வை வை வைகைக்‌ அசைய மா வை எனம மனா னவ வவ வ வ வை அஷ அவனா வ ட அணையாமல்‌ 


பிடைத்துறையின்‌ உயர்மட்டக்‌ 
குழுவொன்று சிங்களப்‌ படைக 
ளுக்குத்‌ தேவையான போராயு 
தங்களைக்‌ கொள்வனவு செய்‌ 
வதற்காக அண்மையில்‌ ரஷ்யா, 


சீனா, இஸ்ரேல்‌, தென்னாபி 
ரிக்கா போன்ற நாடுகளுக்குச்‌ 
சென்றுவந்துள்ளதாக, சிறீலங்‌ 


காவின்‌ பாதுகாப்பு அமைச்சின்‌ 
செய்திகள்‌ தெரிவித்திருந்தன. 


டாங்கிகள்‌, கவசவாகனங்கள்‌ 
மற்றும்‌ கடற்படைப்‌ போர்க்‌ 
கலங்கள்‌ என்பன இந்த ஆயுதக்‌ 
கொள்வனவில்‌ பிரதான 
இடத்தை வகித்துள்ளன. இதி 
லும்‌ கடற்படைக்குத்‌ தேவை 
யான போராயுதங்களைக்‌ கொள்‌ 
வனவு செய்வதிலேயே பாது 
காப்பு அமைச்சு அதிக அக்கறை 
காட்டியுள்ளது. கடற்படைக்கான 
ஆயுதக்‌ கொள்வனவுக்கென 
' சீனா சென்ற குழு, அதன்‌ பிர 
தம தளபதியான வைஸ்‌ அட்மி 
ரல்‌ மொகான்‌ சமரசேகராவின்‌ 
தலைமையிலேயே சென்றுள்‌ 
எமை குறிப்பிடத்தக்கது. கடற்‌ 
* படைக்குத்‌ தேவையான போரா 
யுதங்களுக்கு கொள்வனவு செய்‌ 


வதற்கு மட்டும்‌ 100 கோடி 
ரூபாவுக்கு மேல்‌ பணம்‌ ஒதுக்கப்‌ 
பட்டிருந்ததாக பத்திரிகைகள்‌ 


செய்தி தெரிவித்திருந்தன. இந்‌ 
தப்‌ பணத்தில்‌ நான்கு சக்தி 
வாய்ந்த போர்க்கலங்களின்‌ 
கொள்வனவும்‌ அடங்கியுள்ளது. 
(போர்க்கப்பல்‌ ஒன்று, பீரங்கிப்‌ 
படகுகள்‌ இரண்டு, தரையிறக்‌ 
கும்‌ படகு ஒன்று) இதுதவிர, 
இஸ்ரேலின்‌ உதவியுடன்‌ 
கொழும்பில்‌ வைத்து விசைப்ப 
டகுகள்‌ கட்டும்‌ திட்டம்‌ ஒன்றி 
லும்‌ பாதுகாப்பு அமைச்சு உடன்‌ 
பாடு கண்டுள்ளது. இந்த உடன்‌ 
படிக்கையின்படி , நான்கு 
விசைப்‌ படகுகள்‌ உடனடியாகக்‌ 
கட்டப்பட இருக்கின்றன. இந்த 


விசைப்படகு ஒன்றுக்கான 
செலவு ஒரு கோடியே அறுபது 
இலட்சம்‌ என, கொழும்புப்‌ பத்‌ 


திரிகைகள்‌ செய்தி தெரிவிக்கின்‌ 
றன. இந்த வகையில்‌ சுமார்‌ 
ஏழு கோடி ரூபா செலவில்‌ 
நான்கு விசைப்‌ படகுகளையும்‌ 
விரைவில்‌ கட்டிமுடிக்கப்‌ பாது 
காப்பு அமைச்சு தீர்மானித்துள்‌ 
ளது. 


இது தவிர ரஷ்யா மற்றும்‌ தென்‌ 
னாபிரிக்காவுக்கு அண்மையில்‌ 
சென்றுவந்த குழுக்கள்‌, தரைப்‌ 
படைக்குத்‌ தேவையான போர்‌ 
ஆயுதங்களைக்‌ கொள்வனவு 
செய்வதில்‌ ஈடுபட்டிருந்தன. 


ஊ பெரும்‌ போருக்காகச்‌ 0 


முன்னாள்‌, செக்கோசிலவாக்கி 
யாவிலிருந்து வாங்கப்பட்டிருந்த 
ர 55 ரக டாங்கிகள்‌ இரண்டை 
“யாழ்தேவி இராணுவ நடவடிக்‌ 
கையின்போது சிங்களப்‌ படை 
இழந்ததை வைத்துக்‌ கொண்டு 
அந்த டாங்கிகள்‌ போருக்குச்‌ 
சிறந்தவை அல்ல என்ற ஒரு 
மனநிலை படையினரிடையே 
உருவாகியுள்ளது. இந்த ர 55 
மீதுள்ள அவநம்பிக்கையைப்‌ 
போக்கி படையினருக்குப்‌ புத்து 
ணர்ச்சி அளிக்கும்‌ நோக்குட 
னும்‌, படைபலத்தை அதிகரிக்‌ 
கும்‌ நோக்குடனும்‌ 8. )M.P. எனப்‌ 
படும்‌ ரஷ்யத்‌ தயாரிப்பான 100 
டாங்கிகளைக்‌ கொள்வனவு 
செய்ய பாதுகாப்பு அமைச்சகம்‌ 
நடவடிக்கை எடுத்துள்ளதாக 
செய்திகள்‌ தெரிவிக்கின்றன. 
ஆனால்‌ 7 55 டாங்கிகளை விட 
B.M.P. ரக டாங்கிகள்‌ எந்தவி 
தத்திலும்‌ சிறந்தவையல்ல. 7 55 
ரக டாங்கிகளை பிரதான சமர்‌ 
டாங்கிகள்‌ (Main Battle Tank) 
என்றே அழைப்பர்‌. 8.M).. ரக 
டாங்கிகள்‌ துருப்புக்களை ஏற்றிச்‌ 
செல்லும்‌ கவச வாகனமாகவே 
பயன்படுத்தக்‌ கூடியவை. ஒரு 
தடவையில்‌ 11 பேர்‌ இதில்‌ பய 
ணம்‌ செய்ய முடியும்‌. இதில்‌ 
முவர்‌ டாங்கி இயக்குனராக 
இருப்பர்‌. அதேவேளை 1.1.1. 
டாங்கிகள்‌ சிறந்த கவசத்தடுப்‌ 
பைக்‌ கொண்டவை மட்டுமல்ல, 
சாதாரண ரக சுரிகுழல்‌ துப்பாக்‌ 
கிச்‌ சூடுகளையும்‌ -எறிகணைச்‌ 
சிதறல்களையும்‌ தாங்கக்‌ கூடிய 
B.M.P. யின்‌ பக்கவாட்டுக்‌ கவ 
சத்தடுப்பானது, 50 கலிபர்‌ துப்‌ 
பாக்கிச்‌ கடுகளுக்கு ஈடுகொ 
டுக்க மாட்டாது. அத்துடன்‌ 8. - 
14. 2. க்கு மேலே பொருத்தப்பட்‌ 
டுள்ள இயந்திரத்‌ துப்பாக்கியைப்‌ 
பயன்படுத்தி, டாங்கி ஓடிக்கொ 
ண்டிருக்கும்போது குறிபார்த்துச்‌ 
சுடமுடியாது. (ஆனால்‌ ர 55 
இல்‌ அவ்வித வசதியுண்டு.) 
இவ்விதம்‌ ஒரு பலவீனமான 
டாங்கியைக்‌ கொள்வனவு செய்து 
சாதாரண சிப்பாய்களுக்கு 
போலி நம்பிக்கையூட்டவும்‌ சிங்‌ 
கள மக்களுக்கு 'வெள்ளி' காட்‌ 


டவும்‌ பாதுகாப்பு அமைச்சு 
முயன்றுள்ளது. இதேவேளை 
தென்னாபிரிக்காவில்‌ இருந்து 


பவள்‌ ரக கவச வாகனங்களை 
வாங்கவும்‌ பாதுகாப்பு அமைச்சு 
முயன்றபடி உள்ளது. 200 பவள்‌ 
கவச வாகனங்களை அரசு வாங்‌ 


கவிருப்பதாக அப்பத்திரிகை 
தெரிவித்துள்ளது. இத்துடன்‌ 
சிறீலங்கா வான்படையின்‌ 


பலத்தை அதிகரிக்கும்‌ எண்ணத்‌ 


கட 18ல்‌ 


பலய சூயாறரியப்பானா ந... 


Xr ச்‌ 26 


10- 6 - 1994 


நன்ற ட்‌. ஷூ ்‌ 
௫ வ்‌. ஆ 


தில 2௮ 


Fs 


வி 


ரர 


யத்தூாக்கமா? போலி நம்பிக்கையா ? 


துடன்‌, மேலதிகமாக மிக்‌ 8 ரக 
வானூர்திகளையும்‌ ரஷ்யாவில்‌ 
இருந்து சிறீலங்கா கொள்வனவு 
செய்ய இருப்பதாகக்‌ கொழும்புச்‌ 
செய்திகள்‌ தெரிவிக்கின்றன. 


ஆயுதக்‌ கொள்வனவு ஒருபுறம்‌ 
இருக்க, சிங்களப்‌ படைகள்‌ 
தமது ஆளணியிலும்‌ எண்ணிக்‌ 
கையை. அதிகரிக்க முடிவெடுத்‌ 
துள்ளன. பத்தாயிரம்‌ சிங்கள 
இளைஞர்களைப்‌ படைக்குச்‌ 
சேர்க்கும்‌ திட்டத்தை இப்போது 
அரசு தீவிரமாக நடைமுறைப்ப 
டுத்தி வருகின்றது, 


சிறீலங்கா அரசு செய்யும்‌ பெருந்‌ 
தொகையிலான இந்த ஆயுதக்‌ 
கொள்வனவும்‌ படைபல அதிக 
ரிப்பும்‌ “ஒருபெரும்‌ போருக்கான 
முன்னேற்பாடுகள்‌ தான்‌” என்பது 
சாதாரண குடிமகனுக்குமே 
விளங்கும்‌. 


சிங்கள அரசின்‌ இந்த போர்‌ 
முஸ்தீபை, சபாநாயகர்‌ முகம 
மதுவின்‌ யாழ்‌. விஜயம்‌ கெடுத்‌ 
துவிடலாம்‌ என்ற அச்சத்தின்‌ 
விளைவாகவே, அவரது யாழ்‌ 
விஜயத்துக்கு அரசு தடைபோட்‌ 
டது என்பது சொல்லாமலே 
விளங்கக்கூடியது. 


சிங்களப்‌ படைகள்‌ நடத்தத்‌ திட்‌ 
டமிட்டுள்ள இந்த இராணுவப்‌ 
படையெடுப்பு, பெரும்பாலும்‌ 
ஈரூடகத்‌ தாக்குதல்‌ முறையில்‌ 
நடைபெற வாய்ப்புக்கள்‌ உண்டு. 
புலிகளிடம்‌ உள்ள பிரதேசங்‌ 
களை ஆக்கிரமிப்பதுடன்‌, சிங்‌ 


B.M.P. உஙக 


முழு நீளம்‌ - 8. 74 மீற்றர்‌ 
முழு அகலம்‌ - 2. 94 மீற்றர்‌ 
முழு உயரம்‌ _ இ, 15 மீற்றர்‌ 

இதன்‌ வேகம்‌: நல்ல பாதையில்‌ - 80 கி. மீ. (மணிக்கு) 
தண்ணீரிலாயின்‌ - 6-8 இ.மீ. (மணிக்கு) 
2.2 மீற்றர்‌ அகழியை இது கடக்கும்‌ 

கவசத்‌ தடுப்பு: உடற்‌ பகுதி - 19 மி.மீ. 
சுழல்‌ மேடை - 28 மி. மீ. 

ஆயுதம்‌: 78 மி. மீ. பீரங்கி (40 எறிகணைகளுடன்‌) 


7. 62 மி. மீ. ௮. K..T. ஆயுதம்‌ (2000 ரவைகளுடன்‌) 


களப்‌ படைத்துறைக்கு சிம்ம 
சொப்பனமாக மாறிவரும்‌ கடற்பு 
லிகளின்‌ பலத்தையும்‌ சிதைத்‌ 
துவிட, அப்படையெடுப்பை சிங்‌ 
கள அரசு பயன்படுத்தலாம்‌ என 
அவதானிகள்‌ எதிர்பார்க்கின்ற 
னர்‌. சிங்களக்‌ கடற்படைக்கென 
அண்மையில்‌ கொள்வனவு செய்‌ 
யப்பட்டுள்ள சக்தி வாய்ந்த 
பெருந்தொகை ஆயுதங்கள்‌, 
இதனை உறுதிப்படுத்துபவை 
யாகவே உள்ளன. 


புதிதாக சக்திவாய்ந்த தாங்கி 
களை, கப்பல்களை, போர்‌ 
ஆயுதங்களை வாங்கிக்‌ குவிப்ப 
தன்‌ மூலம்‌ போரை வென்றுவி 
டலாம்‌ என்ற நப்பாசையுட 
னேயே சிங்கள ஆளும்‌ வர்க்கம்‌ 
இப்போதும்‌ உள்ளது. இந்தச்‌ 
சித்தாந்தத்தையே கடந்த 
நான்கு வருடப்‌ போரிலும்‌ அது 
பிரயோகித்துத்‌ தோல்வி கண்‌ 
டதை ஒரு பாடமாக எடுக்க 
அரசு தயாராகவில்லை. 


நாம்‌ ஏற்கனவே குறிப்பிட்டது 


போல சிங்களத்‌ தளபதிகளும்‌, 
சிங்கள ஆளும்‌ வர்க்கமும்‌ 
சூதாடிகளின்‌ மனோபாவத்தில்‌ 
தான்‌ தொடர்ந்தும்‌ வாழ்ந்து 
வருகின்றனர்‌. “எப்படியும்‌ அடுத்‌ 
_ ததில்‌ வெற்றி காணலாம்‌” என்ற 
அசட்டு நம்பிக்கையில்‌ தனது 
அனைத்துப்‌ பணத்தையும்‌ படிப்‌ 
படியாக சூதில்‌ இழந்து, இறுதி 
யில்‌ ஒட்டாண்டியாகும்‌ ஒரு 
சூதாடியின்‌ செயற்பாட்டைப்‌ 
போலவே, சிங்கள ஆளும்‌ வர்க்‌ 
கத்தினதும்‌ சிங்களத்‌. தளபதிக 
ளினதும்‌ செயற்பாடுகள்‌ உள்‌ 
ளன. 


இத்தகைய சூதாடி மனோநிலை 
மாறினால்தான்‌, போர்‌ நிறுத்தப்‌ 
பட வாய்ப்புகள்‌ இருக்கும்‌. 
ஆனால்‌ இத்தகைய மனமாற்றம்‌ 
விஜேதுங்காவின்‌ ஆட்சியில்‌ ஏற்‌ 
. பட வாய்ப்புகள்‌ இருக்குமா? 


நன்றி: விடுதலைப்புலிகள்‌ 
6666666666 


சுதந்திரத்தைத்‌ தேடி... முன்னே இறங்கிய அணியை காப்பை இழந்த அரசபடையோ பிள்ளைகளோ. தாயை மந்த 


. குழுவினருக்கு ஆணையிடும்‌ 

போது, கையும்‌ ஆயுதத்தை 
இயக்கியபடி தான்‌ இருக்கும்‌. 
1993-09-28 அன்று கிளாலியைக்‌ 
கைப்பற்றும்‌ நோக்குடனும்‌, 
வெளிகொண்ட இடத்துக்குப்‌ 
புலிகளை இழுத்து அழித்தொ 
ழிக்கும்‌ எண்ணத்துடனும்‌ சிங்‌ 
கள வெறிப்படை பாரிய கவச 
வாகனங்கள்‌ சகிதமும்‌ விமானத்‌ 
தின்‌ . துணையுடனும்‌ கரையோர 
மாக முன்னேறிக்கொண்டிருந்‌ 
தது. 


28ம்‌ திகதி சமருக்கான ஆயத்‌ 
தங்கள்‌ நடைபெறுகின்றன. 
யாழிசையின்‌ அணியும்‌ இதற்குத்‌ 
தன்னைத்‌ தயார்‌ செய்கின்றது. 


இரவு, 


யாழிசையின்‌ தலைமையின்‌ கீழ்‌, 
சமர்‌ நடைபெறும்‌ இடம்‌ நோக்கி 
குழு நகர ஆரம்பிக்கின்றது. ஓர்‌ 
இடத்தில்‌ நிறுத்தப்பட்டு இருட்‌ 
டுடனேயே நிலைகள்‌ எடுக்கப்‌ 
படுகின்றன. அதிகாலை ஐந்‌ 


தரை மணிக்கு முன்னர்‌ 
அனைத்து ஒழுங்குகளும்‌ தயார்‌ 
நிலையில்‌. 


எதிரியிடமிருந்து விடியற்காலை 


8 மணி வரை எதுவிதமான 
எதிர்ப்பும்‌ இல்லை. சிறிது 
நேரத்தின்‌ பின்னர்‌ பெரும்‌ 


ஓசையுடன்‌ தீப்பிழம்பினைக்‌ கக்‌ 
கியபடி கவசவாகனமும்‌, மேலே 
குண்டு வீச்சு விமானமும்‌ பாது 
காப்பு வழங்க, சிங்களப்படை 
எமதணியை - நோக்கி முன்னேற 
ஆரம்பித்தது. ஆனையிறவு யுத்‌ 
தத்தின்‌ பின்னர்‌ கை கலக்கும்‌ 
அளவுக்கு அருகருகே நின்று 
சண்டை பிடிக்கும்‌ நிலை உரு 
வாகியிருந்தது. அங்கு, எதி 
ரியை புலிகளின்‌ குழுக்கள்‌ முன்‌ 
னேற ஆரம்பித்தன. தனது 
குழுவினருக்கு கட்டளைகளைப்‌ 
பிறப்பித்தபடி யாழிசையும்‌. 


யுத்தம்‌ மும்மரமாக நடைபெறுகி 
றது. பலமான எதிர்ப்புக்களுக்கு 
மத்தியில்‌ பெரும்‌ சமர்‌ ஒன்று 
நடந்து, கொண்டிருந்தது. 


நோக்கி எதிரியின்‌ கவசவாகனம்‌ 
ஒன்று வேகமாக வரத்தொடங்‌ 
கியது. அதை அடுத்து கடற்க 


ரையோரமாகவும்‌ சில வந்து 
கொண்டிருந்தன. குண்டுகள்‌ 
நாலாபுறமும்‌ மழையெனப்‌ 


பொழிந்தன. முன்னேறிய யாழி 
சையின்‌ அணியை இலக்காகக்‌ 
கொண்டு எதிரியின்‌ கவசவாக 
னம்‌ தீயைக்‌ கக்கியபடி. கட்‌ 
டளை ஒன்று கிடைக்கப்பெறுகி 
றது. போராளி ஒருவரின்‌ 
கையில்‌ இருந்த ஆர்‌. பி. ஜீ 
(௩. 7. 0) முழங்குகிறது. குலுங்‌ 
கியவண்ணம்‌ அதிர்வுடன்‌ நின்ற 


இரும்புப்பேய்‌, தீப்பிடித்து எரிய 
ஆரம்பித்தது. தொடர்ந்து 
குண்டு மழை. 


“கவனம்‌, ' பிள்ளைகள்‌ கவனம்‌. 
கவர்‌ எடுத்து அடி படுங்கோ” . 
யாழிசையின்‌ குரல்‌ அப்பேரிரைச்‌ 
சலூடும்‌ கேட்டபடி இருந்தது. 


சிங்களப்படைக்குப்‌ பாதுகாப்பாக 
வந்த மற்றொரு கவசவாகனமும்‌ 
போராளிகளினால்‌ சிதைக்கப்ப 
டுகிறது. வெற்றிப்‌ பெருமிதம்‌! 
புலியணி முன்னேறுகிறது. பாது 


தலைதெறிக்க ஓடுகிறது. திக்குத்‌ 
திசை தெரியாது மழையெனச்‌ 
சன்னங்களைப்‌ பொழிந்துகொண் 


டிருந்தான்‌ எதிரி. 


“ஆமி ஓடுறான்‌. துரத்தியடியுங்‌ 
கோம்மா. அடியுங்கோ. கவர்‌ 
பாத்து அடிபடுங்கோ” என்று 
யாழிசையின்‌ குரல்‌ சந்தோசத்‌ 
துடன்‌ எதிரொலித்தது. 

எரிந்த வண்ணம்‌ இருந்த இரும்‌ 
புப்‌ பேயையும்‌ கடந்து முன்னேற 
முயன்ற வேளையில்‌, ஓடிய 
எதிரி பொலிந்த குண்டுகள்‌ 
யாழிசையின்‌ வயிற்றைத்‌ தாக்‌ 
கியது. ஆயுதத்தை இயக்கியபடி 
ஓடியவள்‌ தரையில்‌ சாய்ந்துவிட்‌ 
டாள்‌. “மனோக்கா. மனோக்கா” 
என்று அழைத்தபடியே அருகில்‌ 
இருந்த பெண்போராளி காயத்‌ 
திற்கு வைத்தியம்‌ செய்கின்றாள்‌. 
மனோக்கா என்ற குரலுக்கு 
என்ன? என்ற பதிலே அவளின்‌ 
வாய்‌ உதிர்த்த கடைசிச்‌ சொல்‌ 
லாகும்‌. 

அடிபட்டுத்தான்‌ சாக வேணும்‌ 
எனக்கூறும்‌ வார்த்தையை உண்‌ 
மையாக்கிவிட்டாள்‌. அவளின்‌ 


நிலையில்‌! 
வளைப்‌ பெறக்‌ கொடுத்து 
வைக்கவில்லையே என ஏங்கும்‌ 
தாய்மார்களோ, அந்நிகழ்வை 
நம்பமுடியாத நிலையில்‌ அவ 
ளுக்கென்று ஒரு பங்கு உண 
வினை வைத்துக்கொண்டு காத்‌ 
தவண்ணம்‌ உள்ளனர்‌. தனது 
சொந்த மகளை. சகோதரியை 
இழந்த தவிப்பில்‌ ஓவ்வொரு 
குடும்பமும்‌! 
*பேப்பரிலை வரும்‌ படத்தை 
வெட்டி எடுத்து மாலை 
போடுங்கோ எண்டு சொன்னதை 
உண்மையாக்கிப்‌ போட்டாள்‌” 
எனக்‌ கூறிக்‌ கண்ணீர்‌ வடிப்‌ 
போர்‌ ஒரு புறம்‌! போராளிகள்‌ 
வித்தியாசமானவர்கள்‌ தான்‌. இ 
வளும்‌ அப்படியே. அவளுடன்‌ 
படித்த நாளை. பயிற்சி நாளை. 
சமர்க்களத்து நாளை அசை 
போட்டபடி சக போராளிகள்‌! 
விடுதலை வேள்வியில்‌ ஆகுதி 
யான எத்தனையோ மாவீரர்க 
ளூடன்‌ இவளும்‌ இணைந்துவிட்‌ 
டாள்‌. அணையாத ஜோதியாகி 
விட்டாள்‌. நிச்சயம்‌ விடுதலைப்‌ 
பூ, பூக்கும்‌ என்ற நம்பிக்கை 
யில்‌. ஜு _ 

இ பொன்னிலா 


Ts வதை rT வைன்‌ re FT க 


௯ணத்துில்‌ 


HH! 


தமிழ்‌ அகதிகளை வலுக்கட்டாயமாக 
திருப்பி அனுப்ப தமிழக அரசு முயற்சி 


நூற்றுக்கணக்கான அகதிகள்‌ யூ.என்‌.எச்‌.சி. ஆரிடம்‌ முறையீரு 


லங்கைத்‌ தமிழ்‌ அகதிகளை 
வலுக்கட்டாயமாகத்‌ திருப்பி 
அனுப்பும்‌ நடவடிக்கையில்‌, 
தமிழக அதிகாரிகள்‌ இறங்கியுள்‌ 
ளனர்‌. இதற்கென அவர்கள்‌ 
அகதிகளுக்கு பெரும்‌ நெருக்க 
டிகளைக்‌ கொடுத்து . வருகின்ற 
னர்‌. இது குறித்து அகதிகளுக்‌ 
கான ஐக்கிய நாடுகள்‌ உயர்‌ 
ஸ்தானிகராலயத்தில்‌ முறைப்‌ 
பாடும்‌ செய்யப்பட்டுள்ளது. 
தமிழக அதிகாரிகளின்‌ இந்நெ 
ருக்குதல்கள்‌ அகதிகளை உடன்‌ 
திருப்பி அனுப்ப நடவடிக்கை 
எடுக்கும்படி தமிழக முதலமைச்‌ 


சர்‌ செல்வி ஜெயலலிதா 
கோரிக்கை விடுத்ததைத்‌ 
தொடர்ந்தே, எடுக்கப்பட்டு 
வருவதாகவும்‌ தெரியவருகின்‌ 
றது. 


இலங்கைத்‌ தமிழ்‌ அகதிகள்‌ 
அனைவரையும்‌ உடன்‌ திருப்பி 
அனுப்ப நடவடிக்கை எடுக்கும்‌ 
படி முதலமைச்சர்‌ செல்வி 
ஜெயலலிதா விடுத்த வேண்டு 
கோளைத்‌ தொடர்ந்து, அதிகா 
ரிகள்‌ முகாம்களுக்குச்‌ சென்று 
நாடு திரும்ப விரும்புவதாக 
எழுத்தில்‌ தரும்படி அகதிகளை 
வற்புறுத்தி வருகின்றனர்‌. 


இலங்கைக்குத்‌ திருப்பி அனுப்ப 
ஒப்புதல்‌ தரும்‌ படிவத்தில்‌ கைச்‌ 
சாத்திடும்படி தமக்குத்தரும்‌ 
நெருக்கடி பற்றி, நூற்றுக்கணக்‌ 
கான அகதிகள்‌ எழுதிய மனுக்‌ 
கள்‌ அகதிகளுக்கான ஐக்கிநா 
டுகள்‌ ஸ்தாபனத்துக்கு அனுப்பப்‌ 
பட்டுள்ளன. 


சில முகாம்களில்‌ அகதிகள்‌ 
நாடு திரும்ப ஒப்புதல்‌ வழங்கும்‌ 
வரை அவர்களுக்குக்‌ கொடுக்கப்‌ 
படும்‌ உதவிப்பணமும்‌, உணவுப்‌ 
பொருள்‌ வழங்குதலும்‌ நிறுத்தப்‌ 
பட்டன. அன்றாட உணவுக்காக 
இலங்கைத்‌ தமிழ்‌ அகதிகள்‌ 
வெளியில்‌ வேலைகளுக்குச்‌ 
செல்லவும்‌ அனுமதிக்கப்பட 
வில்லை. இறுதியாண்டு தவை 
ணப்‌ பரீட்சையின்போது முகாம்‌ 
களில்‌ மின்சாரம்‌ துண்டிக்கப்பட்‌ 
டதாகவும்‌ பெரியார்‌ மாவட்டத்‌ 
தில்‌ உள்ள முகாம்களில்‌ உள்‌ 
எவர்கள்‌ கலக்டரிடம்‌ முறையிட்‌ 
டுள்ளனர்‌. 


திருப்பி அனுப்பப்பட்டவர்கள்‌ 
எழுதும்‌ கடிதங்களும்‌ ஊக்கம்‌ 
ளிப்பதாக இல்லை. வவுனியா 
வில்‌ உள்ள முகாமில்‌ இப்போது 


சூடாநாகு ஸமது - - 


நிலைகளில்‌ இருந்து தரைநகர 
முயன்ற இராணுவத்தினர்‌ மேல்‌ 
விடுதலைப்‌ புலிகள்‌ நடாத்திய 
எதிர்த்‌ தாக்குதலில்‌, சிறீலங்கா 
இராணுவத்தினர்‌ கொல்லப்பட்‌ 
டும்‌ காயமடைந்தும்‌ பின்வாங்கிச்‌ 
சென்றனர்‌ என அங்கிருந்து 
கிடைக்கும்‌ செய்திகள்‌ தெரிவிக்‌ 
கின்றன. 

பருத்தித்துறை மணற்காட்டுப்‌ 
பகுதியில்‌ சிறீலங்காக்‌ கடற்ப 
டையினர்‌ தரையிறங்க எடுத்த 
முயற்சி விடுதலைப்‌ புலிகளி 
னால்‌ வெற்றிகரமாக முறியடிக்‌ 
கப்பட்டது. கப்பல்மூலம்‌ சிறீலங்‌ 
காக்‌ கடற்படையினர்‌ தரையி 
றங்க முயன்று முடியாமல்‌ பின்‌ 
னடித்ததும்‌, கடலிலிருந்து செம்‌ 
பியன்பற்று, தாளையடி, நாகர்‌ 
கோயில்‌ கரையோரப்‌ பகுதிகள்‌ 
மீது பீரங்கித்‌ தாக்குதல்கள்‌ பர 
வலாக நடத்தப்பட்டுள்ள தாகவும்‌ 
செய்திகள்‌ கூறுகின்றன. 


கடற்புலிகளின்‌ பாதுகாப்பு 
படகுச்‌ சேவை 


இது ஒருபுறம்‌ இருக்க இத்தாக்‌ 
குதலுக்கு மத்தியிலும்‌ தமிழீழ 
விடுதலைப்‌ புலிகளினது கடற்பு 
லிகளின்‌ பாதுகாப்போடு 130 
படகுகள்‌, கிளாலிக்‌ கடலேரியூ 


கிழக்கில்‌ பெரும்‌... 


டும்‌ என்பதையும்‌ 
வேன்‌” 


வலியுறுத்து 


இவ்வாறு முஸ்லீம்‌ காங்கிரசின்‌ 
சிறீலங்கா எம்‌.பி.யாக நியமிக்‌ 
கப்பட்டுள்ள யூ. எல்‌. முகையதீன்‌ 
கூறியுள்ளார்‌. 


புலிகளுக்கு வரவேற்பு 


அவர்‌ மேலும்‌ பேசுகையில்‌, 
*விடுதலைப்‌ புலிகளைப்‌ பொறுத்‌ 
தமட்டில்‌ முஸ்லீம்கள்‌ விடயத்‌ 
தில்‌, கடந்த இரண்டு வருட 
காலமாக கொள்கை மாற்றத்தை 
அவதானிக்கக்‌ கூடியதாக உள்‌ 
ளது. இம்மாற்றத்தை நான்‌ வர 
வேற்கிறேன்‌. முஸ்லீம்கள்‌ எவ்‌ 
வித அச்சமுமின்றி புலிகளின்‌ 
கட்டுப்பாட்டுப்‌ பிரதேசங்களூ 
டாகப்‌ பயணம்‌ செய்து வருவது 
உண்மையான சூழ்நிலையை 
வெளிப்படுத்துகிறது. சிறீலங்காப்‌ 
படையினரின்‌ பாதுகாப்பின்றியே 
எவ்வித அச்சமும்‌ இன்றி முஸ்‌ 
லீம்கள்‌ நெடுந்தூரம்‌ பயணம்‌ 
செய்கின்றார்கள்‌” என்றார்‌. ஜு 


டாகப்‌ பிரயாணிகளை கொண்டு 
சென்று கரைசேர்த்துள்ளன. 


35 பொதுமக்கள்‌ பலி 


சிறீலங்காவின்‌ இராணுவ ஆக்‌ 
கிரமிப்பில்‌ உள்ள வடபகுதிப்‌ 


பிரதேசங்கள்‌ மீது, சிறீலங்கா 
இராணுவம்‌ மிகமோசமான 
இனஅழிப்பு நடவடிக்கைகளை 


மேற்கொண்டு வருவதாகத்‌ தெரி 
கிறது. 


கடந்த 30 தினங்களுக்குள்‌ இப்‌ 
பகுதி மக்கள்‌ மீது நடாத்தப்பட்ட 
9 சுற்றிவளைப்பு இராணுவ நட 
வடிக்கைகளில்‌ 35 பொதுமக்கள்‌ 
கொலை செய்யப்பட்டும்‌ நூற்றுக்‌ 
கணக்கானோர்‌ கைது செய்யப்‌ 
பட்டும்‌ உள்ளனர்‌. இவர்களில்‌ 
25 பேரை பயங்கரவாத தடைச்‌ 
சட்டக்‌ கைதிகளாக மாற்றியுள்‌ 
எதாகவும்‌ தெரிகிறது. 


இதற்கிடை தலைமன்னாரில்‌ 9 
பொதுமக்கள்‌ சிறீலங்காக்‌ கடற்‌ 
படையினரால்‌ கடத்திச்‌ செல்லப்‌ 
பட்டுள்ளதாகவும்‌ தெரிகிறது. ஐ 


தமிழீழத்தில்‌ செயற்படும்‌... 
“மேலும்‌ இந்த நிறுவனங்களி 
னால்‌ நடைமுறைப்படுத்தப்படும்‌ 
திட்டங்கள்‌ எதுவும்‌ குறிப்பிட்ட 


பகுதியில்‌ வாழும்‌ மக்களின்‌ 
ஆலோசனைகளின்றித்‌ தீட்டப்‌ 
பட்டவையாகவே உள்ளன. 


குறிப்பிட்ட நிறுவனம்‌ தனக்குக்‌ 
கிடைக்கின்ற நிதி உதவியின்‌ 
உச்ச எல்லையை மட்டும்‌ 
கருத்தில்‌ எடுத்து தன்னிச்சையா 
கத்‌ தயாரிக்கும்‌ திட்டத்தை 
பாதிக்கப்பட்ட மக்களின்‌ மீது 
திணிக்கும்‌ நிலைமையைத்‌' 
தெளிவாக அவதானிக்க முடிகி 
றது. 


இவற்றைவிட சில நிறுவனங்கள்‌ 
தமது திட்டங்களின்‌ ஊடாக பல 
வெளிநாட்டு, உள்நாட்டு வர்த்‌ 
தக நிறுவனங்களின்‌ முகவர்க 
ளாகவும்‌ செயற்படுவதுண்டு. 


அரசின்‌ அராஜகச்‌ செயல்க 
ளால்‌ அவல வாழ்வுக்கு அடித்‌ 
துச்‌ செல்லப்பட்ட மீன்பிடித்‌ 
தொழிலாளி ஒருவனுக்கு மீன்‌ 
பிடி வலையைக்‌ கொடுப்பதற்‌ 
சூப்‌ பதிலாக, பிடிக்கப்பட்ட 
மீனை நிவாரணமாக வழங்கும்‌ 
கொள்கையுடைய தொண்டர்‌ 
நிறுவனங்கள்‌ தமது கொள்‌ 
கையை மறுசீரமைப்புச்‌ செய்ய 


தங்கவைக்கப்பட்டிருக்கும்‌ அகதி 
ஓருவர்‌, பவானி சடாக்‌ முகாமில்‌ 
வாழும்‌ தனது உறவினர்‌ ஒருவ 
ருக்கு எழுதிய கடிதத்தில்‌ 
தானும்‌ தன்னுடன்‌ வந்தவர்க 
ளும்‌ இன்னமும்‌ முகாம்களில்‌ 
வாழ்வதாகவும்‌, தமது காணி 
பூமிகளையோ, வீட்டையோ 
சென்று பார்க்க முடியவில்லை 
என்றும்‌, பொருள்களின்‌ விலை 
எக்கச்சக்கமாக அதிகரித்திருப்‌ 
பதாகவும்‌, வாழ்க்கை தமிழ்‌ 
நாட்டு முகாம்களைவிடக்‌ கடி 
னம்‌ எனவும்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 


தமிழ்‌ நாட்டின்‌ ஆளும்‌ கட்சி 
யான அனைத்து இந்திய ௮. - 
தி.மு.க. தவிர மற்றக்‌ கட்சிகள்‌ 
அனைத்தும்‌ இலங்கைத்‌ தமிழ்‌: 
அகதிகள்‌ திருப்பி அனுப்பப்படு 
வதை எதிர்க்கின்றன என்பது 
குறிப்பிடத்தக்கது. ஹு 


10- 6 - 1994 


தமிழ்நாட்டில்‌ இததிகள்‌ வெளியேற்றப்படூவது 
குறித்துப்‌ பேச இந்தியத்தூதரகம்‌ மறுப்பு 


இ பரீட்டிம்‌ அகத்கள்‌ கவுன்சில்‌ இயக்குசர்‌ தகவல்‌ 


n 

தமிழ்நாட்டில்‌, இலங்கைத்‌ 
தீவில்‌ சுமூகநிலை திரும்பு 
முன்பே அகதிகளைத்‌ திருப்பி 
யனுப்பும்‌ செயற்பாடுகள்‌ நடை 
பெறுகின்றன. இது ஐரோப்பா 
உட்பட வெளிநாடுகளில்‌ உள்ள 
தமிழ்‌ அகதிகளை திருப்பியனுப்ப 
முற்படும்‌ சக்திகளுக்கு ஊக்க 
மும்‌ ஆக்கமும்‌ அளிக்கின்றன. 
எனவே இது தொடர்பாக பிரிட்‌ 
டனில்‌ உள்ள இந்தியத்‌ தூதர 
கத்துடன்‌ தொடர்பு கொண்டு 


சூழ்நிலை குறித்து விவாதிக்க- 


வும்‌ கருத்துக்களை கேட்டறிய 
வும்‌ முயன்றோம்‌. இதற்கான சந்‌ 
திப்புக்கு நாம்‌ நேரம்‌ ஒதுக்கும்‌ 
படி இருமுறை இந்தியத்‌ தூதர 
கத்தை கேட்டிருந்தோம்‌. 
ஆயினும்‌ இன்றுவரை அவர்கள்‌ 
எவ்வித பதிலும்‌ தரவில்லை” 
என பிரிட்டன்‌ அகதிகள்‌ கவுன்‌ 
சில்‌ இயக்குனர்‌ திரு. அல்வ்‌ 
டூப்ஸ்‌ (4. A]f்யல5) தெரிவித்‌ 
துள்ளார்‌. 


அவர்‌ மேலும்‌ இது குறித்து 


பேசுகையில்‌, “இன்று ஐரோப்‌ 
பிய நாடுகள்‌ அகதிகளை 
தேவையற்ற மனிதர்களாகக்‌ 
கருதுகின்றன. இதனாலேயே 
அவர்களுக்கு எதிரான செயற்‌ 
பாடுகள்‌ அதிகரிக்கின்றன. 


பிரேசிலில்‌ நடைபெற்ற ஐரோப்‌ 
பிய நாடுகளுக்கிடையான கூட்‌ 
டத்தில்‌, அகதிகளைத்‌ தேவை 
யற்ற மனிதர்களாக்கக்‌ கூடிய 
வகையில்‌ முடிவுகளும்‌ மேற்‌ 
கொள்ளப்பட்டு விட்டதாகத்‌ 
தெரிகிறது. இந்நிலையில்‌ தமிழ்‌ 
அகதிகளை துன்புறும்‌ வர்க்‌ 
கத்தை சார்ந்தவர்களாக கருத 
இந்நாடுகள்‌ இடம்கொடுக்காத 
தில்‌ ஆச்சரியமில்லை. ஆயினும்‌ 
தமிழ்‌ மக்கள்‌ தொடர்ந்தும்‌ தங்‌ 
களுக்கு சிறீலங்கா அரசால்‌ 
அங்கு வாழமுடியாதவாறு . ஏற்ப 
டுத்தப்படும்‌ துன்புறுத்தல்களை 
வெளிப்படுத்தி வரவேண்டும்‌” 
என்றார்‌. ஜு 


தமிழகத்திலிருந்து அகதிகளை 
திருப்பி அனுப்புவதை நிறுத்துக ! 


[ அகதிகளுக்கான ஐ.நா.உயர்‌ ஸ்தாளிகராலயம்‌ இந்திய அரசிடம்‌ கோரிக்கை 


கூமழ்நாடு அகதிமுகாம்களில்‌ 
தங்கியுள்ள வடக்கு -கிழக்கு 
மாகாணங்களைச்‌ சேர்ந்த இலங்‌ 
கைத்‌ தமிழ்‌ அகதிகளை இலங்‌ 
கைக்கு திருப்பியனுப்புவதை 
நிறுத்த வேண்டும்‌ என்று கோரி 
அகதிகளுக்கான ஐ. நா. 
தூதுவராலயம்‌ இந்திய மத்திய 
அரசை கேட்டுள்ளது. வடக்கு - 


பொலிசாரும்‌ சீங்கஎலநம்‌... 


மதிப்பதாகவும்‌ இரவும்‌ பகலும்‌ 
சிங்களவர்களை மீன்‌ பிடிக்க 
அனுமதிப்பதாகவும்‌ தெரியவரு 
கிறது. 


நிந்தாவூரில்‌ சூடு 


நிந்தாவூரில்‌ சிங்கள ஊர்காவல்‌ 
படையினர்‌ இருவர்‌ பூட்டப்பட்‌ 
டிருந்த தேனீர்க்‌ கடையைத்‌ 
திறந்து தேநீர்‌ தரும்படி கேட்டு 
சச்சரவு செய்ததாகவும்‌, சத்தம்‌ 
கேட்டு வெளியே வந்த அபூபக்‌ 
கர்‌ என்பவர்‌ மேல்‌ துப்பாக்கிப்‌ 
பிரயோகம்‌ செய்துவிட்டு ஓடிவிட்‌ 
டார்கள்‌ எனவும்‌ காயப்பட்டவர்‌ 
வைத்தியசாலையில்‌ அனுமதிக்‌ 
கப்பட்டதாகவும்‌ செய்திகள்‌ 
தெரிவிக்கின்றன. 


வேண்டும்‌. பாதிக்கப்பட்ட மக்‌ 
கள்‌ சமூகத்தின்‌ எதிர்கால 
நலன்களை அடிப்படையாக 
வைத்து சமூக விழிப்புணர்ச்‌ 
சியும்‌, அதன்‌ மூலம்‌ நவீன 
உலக ஓட்டத்திற்கு இசை 
வான சமூக மாற்றத்தையும்‌ 
உருவாக்குவதில்‌ இவ்வாறான 
தொண்டர்‌ ஜிறுவனங்கள்‌ 
கணிசமான பங்கை வகிக்க 
முடியும்‌. தமது வளங்களை 
இந்தத்‌ திசையை நோக்கித்‌ 
திருப்புவதற்கு இந்த நிறுவனங்‌ 
கள்‌ முயற்சிக்க வேண்டும்‌. 


ஆனால்‌, தூய்மையான சமூக 
உணர்வுடனும்‌, மற்றும்‌ மனித 
நேய அடிப்படையிலும்‌ அரச 


சார்பற்ற நிறுவனங்கள்‌ செயற்ப 
டாதவரையிலும்‌, இவ்வாறான 
நிறுவனங்கள்‌ குறிப்பிட்ட பகுதி 
மக்களின்‌ உண்மையான 
தேவைகளை உணர்ந்தும்‌ தமது 
சுயலாபத்தை மறந்தும்‌ உணர்‌ 


வுபூர்வமாக சேவையாற்றாத 
வரையிலும்‌ குறுகிய, மற்றும்‌ 
நீண்டகால அடிப்படையில்‌ 
நோக்கும்போது இவ்வாறான 
அரசசார்பற்ற நிறுவனங்களின்‌ 
சேவைகள்‌ யாவும்‌ பாதிக்கப்‌ 


பட்ட மக்களுக்கு நிரந்தர நிவார 
ணியாக அமைவதற்கான வாய்ப்‌ 
புக்கள்‌ இல்லை என்றே கூற 
முடியும்‌. னு 


கிழக்கு மாகாணங்களில்‌ இன்‌ 
னமும்‌ சுமுக நிலைமை தோன்‌ 
றவில்லை என்பதனாலேயே, 
இக்கோரிக்கை விடப்பட்டுள்‌ 
எதாகவும்‌ தெரிவிக்கப்படுகிறது. 


சுமார்‌ ஒரு லட்சம்‌ மக்கள்‌ தமிழ்‌ 
நாட்டு அகதிமுகாம்களில்‌ தங்கி 
யிருக்கிறார்கள்‌ என்பதும்‌ சுமார்‌ 
30 ஆயிரம்‌ மக்கள்‌ கப்பல்‌ மூலம்‌ 
வடக்கு -கிழக்கு மாகாணங்களை 
வந்தடைந்துள்ளார்கள்‌ என்பதும்‌ 
தெரிந்ததே. 


வடக்கு -கிழக்கு மாகாணங்களில்‌ 


சுமுக நிலை நிலவவில்லை. 
இங்கு தொடர்ந்தும்‌ யுத்தம்‌ 
நடைபெறுகிறது. இதனால்‌ 
திரும்பிவரும்‌ அகதிமக்கள்‌ மீளத்‌ 
தங்கும்‌ போது பாதிக்கப்பட 
நேரிடுகிறது. இது தவிர்க்க 
முடியாதது. 


இதன்‌ காரணமாக தமிழ்நாட்டு 
அகதி முகாம்களில்‌ உள்ள ஈழத்‌ 
தமிழ்‌ அகதி மக்களை அனுப்பி 
வைப்பதை உடன்‌ நிறுத்துமாறும்‌ 
அகதிகளுக்கான ஐ. நா 
உயர்ஸ்தானிகராலயத்தின்‌ 
ஜெனிவா தலைமையகம்‌ இந்திய 
அரசாங்கத்திற்கு கோரிக்கை 
விடுத்துள்ளது. 


வடக்கு - கிழக்கில்‌ யுத்தம்‌ 
நடைபெறாத பகுதியென்று எது 
வுமில்லை. மீளச்சென்று குடியே 
றிய அகதி மக்களும்‌ அகதிமு 
காம்களில்‌ தங்கியுள்ள அகதி 


மக்களும்‌ பெரும்‌ கஸ்டத்தை 
அனுபவிக்கின்றனர்‌. 
யாழ்‌ குடாநாட்டிற்கு கப்பல்‌ 


மூலம்‌ பல அகதிமக்கள்‌ வந்து 


சேர்ந்துள்ளனர்‌. இவ்வாறு வந்து 
சேர்ந்த மக்களில்‌ பலர்‌ சிறீ 
லங்கா படையினரால்‌ பாதிக்கப்‌ 
படும்‌ குருநகர்‌ பகுதியிலேயே 
தங்கியுள்ளனர்‌. இப்பகுதி 
இராணுவத்தின்‌, கடற்படையின்‌ 
தாக்குதலுக்குள்‌ உட்படுகின்றது. 


சமீபத்தில்‌ இந்தியாவிலிருந்த 
மீளத்திரும்பிவந்த குடும்பஸ்த்தர்‌ 
ஒருவர்‌, கடற்படையின்‌ தாக்கு 
தலுக்குள்ளாகி இறந்துள்ளார்‌. 
இப்குதியைச்‌ சேர்ந்த பலர்‌ 
காய்மடைந்துமுள்ளனர்‌. 


ஜோசப்‌ அன்ரனி பிரான்சிஸ்‌ 
என்ற இந்த நபர்‌ கடந்த வருடம்‌ 
ஆகஸ்ட்‌ மாதம்‌ யாழ்ப்பாணம்‌ 
திரும்பி வந்தவர்‌. 


இவர்‌ கடந்த டிசம்பர்‌ மாதம்‌ 
மண்டைதீவு கடற்‌ பரப்பில்‌ 
வைத்து சிறீலங்கா கடற்படை 
யினரால்‌ சுட்டுக்‌ கொல்லப்பட்‌ 
டுள்ளார்‌. குருநகரைச்‌ சேர்ந்த 
இவரின்‌ மரணம்‌ குறித்து ஐ. 
நா உயர்ஸ்தானிகராலயம்‌ இந்‌ 
திய அரசுக்கு அறிவித்துள்ளது. 
அகதிகளுக்கான ஐ . நா. 
உயர்ஸ்தானிகராலயத்தின்‌ யாழ்‌ 
கிளை ஜெனிவா தலைமையகத்‌ 
திற்கு இத்தகவலைத்‌ தெரிவித்‌ 
திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 


தமிழ்நாட்டு அகதிமுகாம்களில்‌ 
உள்ள அகதி மக்களை தமிழ்‌ 
நாடு முதலமைச்சர்‌ வலிந்து 
அனுப்புவதை நிறுத்த வேண்டு 
மென்பதை, ஜெனிவாவில்‌ உள்ள 
ஐ. நா தூதுவராலயம்‌ இந்திய 
மத்திய அரசுக்கு விடுத்த 
கோரிக்கையில்‌ சுட்டிக்காட்டி 
யிருப்பதாகத்‌ தெரியவருகிறது. ஐ 


புலிகள்‌ மீதான தரைவிதிர்பு 
எனக்கு கிடைத்த வெற்றியாகும்‌ 


॥ 
குமிழீழ விடுதலைப்‌ புலிகள்‌ 
இயக்கத்தை தடைசெய்வதற்கு 


மத்திய அரசினால்‌ அனுமதி 
வழங்கப்பட்டி ருப்பது, தமிழக 
அரசுக்கும்‌ எனக்கும்‌ கிடைத்த 
வெற்றியாகும்‌. தமிழீழ விடுத 
லைப்‌ புலிகளுக்கு எதிரான 


தடையை நீடிக்க வேண்டுமென 
நான்‌ விரும்பினேன்‌. ஆனால்‌ 
நான்‌ திரும்பத்‌ திரும்பக்‌ கோரிக்‌ 
கைகளை விடுத்தபோதிலும்‌ மத்‌ 
திய அரசாங்கம்‌ அதனைத்‌ 
தாமதப்படுத்தியது. 


தமிழீழ விடுதலைப்‌ புலிகள்‌ 
இயக்கத்தை தடைசெய்யக்‌ 


- ஜெயலலிதா 


கோரி தமிழக மாநில அரசு தீர்‌ 


மானம்‌ நிறைவேற்றியபோது, 
இவ்வாறான தீர்மானங்கள்‌ 
தேவையற்றதென மத்திய 


அமைச்சர்‌ சவான்‌ கூறினார்‌. 
கடைசியாக தமிழீழ விடுதலைப்‌ 
புலிகள்‌ இயக்கத்திற்கு தடைவி 
திக்கப்பட்டுவிட்டது. நான்‌ 
விடுதலைப்‌ புலிகளை களைந்து 
எறிந்துவிட்டு ஸ்திரமான அர 
சைப்‌ பேணுகிறேன்‌. ” 


இவ்வாறு தமிழக மாநில முத 
லமைச்சர்‌ ஜெயலலிதா பெருந்‌ 
துறைக்‌ கூட்டமொன்றில்‌ பேசு 
கையில்‌ கூறியுள்ளார்‌. ணு 


ப வ த்‌ க்‌ எட ்கய கை அன 3 வலையர்‌ கா. பா பர்‌ தத்வ கள்‌ அடம்‌ அர்க்‌ அவ்ள்‌ வ ம ப அ அ ததவ க வையை வை கைக கை கைகளைக்‌ அகவை கை கக கை கைகள கை சை ககா கைகளை ச்சை. 
“தனனை கைகா வாகாக சாகை காசை சைகை ை எரா எனனானனானாகைக எனகக கை சை சை ைைசை சை சை சை சை சை சைகை கை சை சைைை எனை வ னை கை சைய வைகையை வை சைகை ய சைகை அணை னைக கைக ய அனகைகானா கைகா வகையை மய கை எனைய கான னான என ன வவ வையை க கை ை வைய அனைய ய வயா வ வை வைகை வ வை வை வையை வை யவை வையவன்‌ 


பூ பாளம்‌ பாடி 

பூத்த ஓரு காலையில்‌ 

நீலவாளம்‌ கணத்தில்‌ நிறம்‌ மாறியது. 
கருமுகில்கள்‌ திரளவதைக்‌ 

கவனிக்க நிமிர்ந்தோம்‌. 
நீர்த்துளிகளுக்குப்‌ பதிலாக 

குண்டுமழை பொழிந்துவிட்டு 

தெற்கே விரையும்‌ விமானங்கள்‌. 
கூற்றுவன்‌ வேறிடம்‌ கடுகிவிரைந்ததும்‌, 


சதைக்‌ குவியல்‌ கன்டு 


விழுந்து புரண்டு 
எல்லோரும்‌ எங்கே? 


நொடிப்‌ பொழுதில்‌ 
உதிர்ந்து போயின உறவுப்பூக்கள்‌. 


ப.T.௦ LT.T.E 
211 Katherine Road Postbox 47, 7600 Str 
London E6 1BU, UK Denmark. Tel/Fax 
/F 081-470 8593 97-841231 


T.Cc.Cc *.6.6 
341 Ruo des Pyrenees P.0.Box 375, Preston க்‌ ணு ட 
ம ஆ! 75020 Paris, France Victoria 3072, Austcalia 0150 Oslo - 1, Norway 
4 Tol 435 81142 F435 8191 70 6441 F: 560 8224 022-191260 F-190 
ட 7 1024 அக ல தும்‌ வே வக்ப்‌ கட. 


7:09-4 
அண்‌ ௯ ப 


அச்சந்துடன்‌ நிமிர்ந்த விழிகள்‌ 
வாளோக்கியபடியே 
விறைத்துப்‌ போயி. 

நாளகு முண்டங்களும்‌ 

முன்று தலைகளும்‌ 

என்னிப்‌ பாரத்து, 
பொருத்திப்‌ பிடித்து, 

களைத்து விழும்போது 
மீன்டும்‌ வரும்‌ 

அந்தச்‌ சண்டைப்‌ பறவைகள்‌. 
மீதமுளளஎ குண்டுகளையும்‌ 
உதிர்த்துவிட்டுப்‌ போகும்‌. 
கணக்குப்‌ பாருங்கள்‌ 
எத்தனை ஆயிரம்‌ தலைகள்‌ 
தொலைந்து போளதெனறு. 
நினைத்துப்‌ பாருங்கள்‌ 


W.T.C.C 
HOF JECKLIN, 7415 RODELS 
SWITZERLAND 
Tel/Fax: 081-831797 


Printed by Observer Group Newspapers, 


ணன்‌ பு rp = 
T.C.G ! ச T.Cc.c ஸ்‌ 
Post Fach - 340251 ந Via Mariano Stabile - 34 இ. 
51624 Qummersbach - 34 [gg 22 2A 90139 Palermo, Italy 
German PIN T/F09+.611 3179 ச்‌ 
> 


Tcc 
P.O.Box 199 Vika 


எத்தனை ஆயிரம்‌ டிக்‌, 
பாடசாலைகள்‌, கோயில்கள்‌ 
எரிந்து போனதெனறு. 


அம்மாவும்‌ அப்பாவும்‌ 

எரிந்து கருகிய சாம்பலை எடுத்து 
“மண்வீடு” கட்டி விளையாடும்‌ 
குழந்தையைப்‌ பாருங்கள்‌. 

இந்தப்‌ பிஞ்சு நாளை வளர்ந்ததும்‌ 
படிப்பதற்கு 

புத்தகமா கேட்கும்‌? 

பிடிப்பதற்குத்‌ துப்பாக்கிதாள்‌ கேட்கும்‌. 


- வினோதினி 


நன்றி: 


சுதந்திரப்‌ பறவைகள்‌ 


6666௦௦௦05௦ கடலில 


- 


my; T.C.Cc a எனலா 29 
.C. ட்‌ ப்‌ 
Hertoginneslaan 106 16362 Spanga, Sweden 
ges i Tel 08-7612943 


